7. 3473 


தமிழ்க் 
காப்பியம் 


கற்க வெளியீடு : ககச அ 


வளையாபதி 


குண்டலகேசி 


பெருமழைப் புலவர் 
திரு பொ வே சோமசுந்தரனார் 

விளக்கவுரையுடன் 


திருநெல்வேலித் தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , லிமிடெட் 

சென்னை - 1 
திருநெல்வேலி - 6 மதுரை - 1 கோவை 1 

1970 


அணிந்துரை 
" சிந்தாமணி , சிலப்பதிகாரம் , மணிபோக , வளையாபம் , நண்டாகேசி " 
என்னும் இவ்வைந்து நூல்களையும் ஐம்பெருங்காப்பியம் என்று கூறுவர். 
இவ்வாறு இவற்றைக் கூறுவதனை நன்னூல் மயிலை நாதருரையிற் காண 
லாம் . இவ்வைம் பெருங் காப்பியங்களுள் ஒன்றாகத் திகழும் வளையாபதி 
என்னும் நால் இக்காலத்தே கிடைத்திலது . அஃது இனிக் கிடைக்கலாம் 
என்னும் நம்பிக்கையும் இல்லை . ஆயினும் அதனுடைய செய்யுள் சில 
பற்றைப் பண்டைக்காலத்து உரையாசிரியப் பெருமக்கள் தத்தம் 
உரைக்கு மேற்கோளாக எடுத்தாண்டிருக்கின்றனர் . 

எனவே 
வாற்றான் அவ்வளையாபதிச் செய்யுள் ஒரு சில நமக்குக் கிடைத்துள்ளன . 
இன்னும் புறத்திரட்டு என்னும் நூலைத் தொகுத்த சான்றோர் இவ்வளை 
யாபதிக் காப்பியத்தினின்றும் அறுபத்தாறு செய்யுள்களை அந்நூலின் கட் 
சேர்த்துள்ளனர் . இவ்விருவகையானும் இற்றைநாள் நம் கைக்கெட்டி 
யவை எழுபத்திரண்டு செய்யுள்களேயாம் . 

மேற்கூறப்பட்ட செய்யுள்களினின்றும் இந்நூல் ஆருகத சமயம் 
பற்றி எழுந்த நூல் என்பது புலப்படுகின்றது . இஃதன்றி இந்நூலை 
இயற்றிய புலவர் பெருமான் யார் என்று தல் , இந்நூலிற் கூறப்பட்ட 
வரலாறு அல்லது கதை யாது என்றுதல் , யாம் அறிந்து கோடற்கு வழி 
பில்லை . கிடைத்திருக்கின்ற செய்யுள்களின் பண்புகொண்டு நோக்கு 
மிடத்து இதனை இயற்றியவர் புலமைப் பண்புமிக்க நல்லிசைப் புலவர் 
என்று திண்ணமாக விளங்குகின்றது . ஒப்பற்ற புலவராகிய ஒட்டக் 
உத்தர் இயற்றியருளிய தக்கயாகப்பரணியின் உரையாசிரியர் ஓரிடத்தே 
“ இவர் ( ஒட்டக் கூத்தா ) வளையாபதியை நினைத்தார் கவியழகு வேண்டி " 
என்று குறிப்பிட்டிருத்தலும் இவ்வளையாபதி செய்யுளழக நிரம்பிய 
இனியதொரு காப்பியம் என்பதனை வலியுறுத்துகின்றது . 

இனி , அடியார்க்குநல்லார் இளம்பூரணர் முதலிய உரையாசிரியப் 
பெருமக்கள் இவ்வளையாபதிச் செய்யுளை மேற்கோளாக எடுத்திருப்பத 
னாலும் இந்நூல் தமிழ்மரபு இழுக்காதியன்றதொரு நல்லிலக்கியம் என் 
பதனை அறிவுறுத்துகின்றது ; சிலப்பதிகாரத்திற்கு உரையெழுதிய அரும் 
பத உரையாசிரியரும் அடியார்க்கு நல்லாரும் இவ் வளையாபதியை ஐந் 
திடங்களிலே குறிப்பிட்டிருக்கின்றனர் . அரும்பதவுரையாசிரியர் கானல் 
வரியில் கஉ ஆம் செய்யுள் அரும்பதவுரையில் நீங்கடலிடை யலவன் வர் 
யுழவா என வளையாபதி யினுங் கூறினர் " எனவும் , அடியார்க்கு நல்லார் 
கனாத்திறமுரைத்த காதையில் 

விளக்கத்தில் " பாசண்டம் 
தொண்ணூற் றறுவகைச் சமய சாத்திரத் தருக்கக் கோவை ; என்னை ? 
பண்ணாற் றிறத்திற் பழுதின்றி மேம்பட்ட , தொண்ணூற் றறுவகைக் 
கோவையும் வல்லவன் , விண்ணா றியங்கும் விறலவ ராயினும் , கண்ணாறி 
நோக்கிக் கடுநகை செய்வான் என்றார் , 

என்றார் , வளையாபதியினுமாகலின் " 


6 


வளையாபதி 


15 


எனவும் , ஆய்ச்சியர் குரவையில் ககஆம் அடி விளக்கத்தில் " கொன்றைப் 
பழக்குழற் கோதையர் " என்றார் வயைாபதியினும் எனவும் உ 0 ஆம் 
அடியுரை விளக்கத்தில் அன்றைப் பகற்கழிந் தாளின் றிராப்பகல் , 
கன்றின் குரலும் கறவை மணிகறங்கக் , கொன்றைப் பழக்குழற் கோவல 
ராம்பலும் , ஒன்றல் சுரும்பு நரம்பென வார்ப்பவும் என வளையாபதி 
யுள்ளும் கருவி கூறிப் பண் கூறுதலானும் எனவும் கூறியிருத்தல் உணர்க . 

இனி , தொல்காப்பியப் பொருளதிகாரத்தில் இளம் பூரண அடிகளார் 
ச 0 எ ஆம் நூற்பாவிற்கு உலகம் ... என்றியான் என இவ்வளையாபதிச் 
செய்யுளை மேற்கோளாகக் காட்டுகின்றார் . யாப்பருங்கல விருத்தி யுரை 
யாசிரியர் இச் செய்யுளையும் , " நீல நிறத்தனவாய் ... நெஞ்சே எனவும் , 
வித்தகர் ....... நெஞ்சே எனவும் வரும் செய்யுள்களையும் மேற்கோளாக 
எடுத்துள்ளனர் . 
னி , திருக்குறளில் ஆசிரியர் பரிமேலழகரும் , 
இனம்போன் றின மல்லார் கேண்மை மகளிர் 
மனம்போல வேறு படும் 

( குறள் - அஉ . ) 
என்னுந் திருக்குறள் விளக்கவுரையின்கண் அவர் மனம் வேறுபடுதல் , 

பெண் மனம் பேதின் றொருப்படுப்பே னென்னும் , எண்ணிலொருவன் , 
என்பதனானும் அறிக என இவ்வளையாபதிச் செய்யுளை மேற்கோள் 
காட்டலுமுணர்க . 

மேற்கூறியவற்றால் இவ்வளையாபதி என்னும் பெருங்காப்பியத்தைத் 
தமிழகத்துச் சான்றோர் அனைவரும் பெரிதும் விரும்பிப் பயின்று வந்தனர் 
என்பது விளங்கும் . 

புறத்திரட்டினைத் தொகுத்த புலவர் காலம் வரையில் இவ்வளையா 
பதி இத்தமிழகத்தில் முழுவுருவத்துடன் இருந்திருத்தல் வேண்டும் என்று 
தோன்றுகின்றது . 

இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்நூல் முழுதும் கிடைக்கப் பெருமை 
தமிழரின் தவக்குறைவே என்பதில் ஐயமில்லை. ஆயினும் இற்றை நாள் 
கிடைத்துள்ள இச் செய்யுள்களையேனும் பாதுகாத்து நந்தம் வழித் 
தோன்றல்களுக்கு வழங்குவது நமது கடமையாகும் என்பது கருதியும் 
அரிதுணர் செய்யுள்களாகிய இவற்றிற்கு உரையும் எழுதி வெளியிடுதல் 
தமிழர்க்கு ஆக்கமாம் என்று கருதியும் சைவசித்தாந்த நூற்பதிப்புக் 
கழகத்தார் அடியேனைக் கருவியாகக் கொண்டு அப்பணியை இந்நூல் 
வெளியீட்டின் வாயிலாய் இனிதே நிறைவு செய்கின்றனர் . 
வாழ்க தங்கள்னித் தமிழ் ! 

இங்கனம் , 
உரையாசிரியன் 
uெ r . வே சோமசுந்தரன் . 


உள்ளுறை 


பக்கம் 


வளையாபதி 


குண்டலகேசி 


- கஉச 


வளையாபதி : 

செய்யுள் முதற் குறிப்பு அகரவரிசை 


கஉ 


குண்டலகேசி : 

செய்யுள் முதற்குறிப்பு அகரவரிசை 


வளையாபதி : 

அருஞ்சொல் அகரவரிசை 


குண்டலகேசி : 

அருஞ்சொல் அகர வரிசை 


டக 


வளையாபதி 
மூலமும் உரையும் 


கடவுள் வாழ்த்து 


உலக மூன்று மொருங்குட னேத்துமாண் 
டிலக மாய திறலறி வன்னடி 
வழுவி னெஞ்சொடு வாலிதி னாற்றவுந் 
தொழுவ றொல்வினை நீங்குக வென்றியான் .. 
( இச்செய்யுள் தொல்காப்பியத்திற்கு இளம்பூரண 
வடிகளார் வகுத்த உரையின்கட் கண்டது . ) 


இதன் பொருள் : உலகம் மூன்றும் - மூன்றுலகத்துள்ளும் 
வாழும் சான்றோனை வரும் ; ஒருங்கு உடன் ஏத்தும் - ஒரு சேர 
வாழ்த்தி வணங்குதற்குக் காரணமான ; மாண் திலகம் ஆய -மாம் 
சிமை மிக்க திலகமாகத் திகழா நின்ற ; திறல் அறிவன் - ஆற்றன் 
மிக்க முற்றறிவினையுடைய அருகக் கடவுளின் ; அடி - திருவடி 
களை ; தொல்வினை நீங்குக என்று என்னுடைய பழவினைகள் 
துவரக்கெடுவனவாக என்று கருதியும் ; யான் வழுவு இல் கெஞ் 
சொடு - மான் காம முதலிய குற்றங்களில்லாத தூய நெஞ்சத் 
தோடிருந்து ; வாலிதின் ஆற்றவும் - அதற்குக் காரணமான 
நோன்பினைத் தூய் தாகப்பணணவும் ; தொழுவல் - என் 
மொழி மெய்களாலே தொழுது வழிபடுவேன் என்பதாம் . 

( விளக்கம் ) மூன்றுலகத்தும் வாழும் நல்லோர் ஒருங்கே வாழ்த்தி 
வணங்குதற்குக் காரணமான பெருஞ் சிறப்புடைய அருகக் கடவுளின் 
திருவடிகளை அடியேன் பழவிளை கெடும் பொருட்டும் , அவை கெடும் 
பொருட்டுக் குற்றந் தீர்ந்த நன்னர் நெஞ்சத்தோடிருந்து தூய்தாக 
அவன் கூறிய நல்லறங்களை மேற்கொண்டொழுகவும் திருவருள் கூர்தல் 
வேண்டும் என்று வணங்குகின்றேன் என்றவாறு . 


மன 


வளையாபதி 


ஃது அருக சரணம் 
மூன்றுலகம் என்பது 

மேலுலகும் நிலவுலகும் கீமுவகுமாம் . 
இவற்றை ஒளியுலகம் நிலவுலகம் இருள் உலகம் என்ப உலகம் ஈண்டு 
உயிர்களின் மேற்று . என்னை ? ஏத்துதற்குரியன அவைகளேயாதலின் 
என்க . 

இருள் உலகத்தாரும் அருகனை வணங்குவரே என்னின் வணங்குவர் . 
என்னை ? நரகவுலகமாகிய அதன் கண் வீழ்ந்துழல்வோர்க்கும் அவனடிகளை 
யன்றிக் களைகண் பிறிதில்லையாகலின் , அங்கும் நல்லறிவு பெற்று 
வணங்குவர் என்க . 

நரகத்துழலும் உயிர்கள் நல்லறிவு பெற்றுத் தந் தீவினைக் கிரங்கி 
அற முதலியவற்றைச் செய்ய அவாவுவர் என்பதனை , 
நரகத்தே கிடந்து நலிவோர் கூற்றாக வருகின்ற , 
" தேடிப் பொருளைச் சிறுதொழிற்கே 

செலுத்தி யுணர்ச்சி தெரியாமல் 
பாடிப் பதரூக் கிறைத்ததெல்லாம் 

பலித்த தெமக்கீங் கென்பர்சிலர் 
கேடிப் படிவந் தெமைச்சூழக் 

கெடுத்த பாவி யுலகிலின்ன 
நாடிப் பிறக்க விடினுமங்ங 

ஓடோ மென்று சிலர் சொல்வார் 
எனவும் , 
என்று மிறவோ மென்றிருந்தோ 

மிறந்து படுவ தீதறிந்தால் 
அன்று படைத்த பொருளையன்றே 

யருள்வோ மறையோர்க் கென்பர்சிலர் 
சென்று வரவாங் கெம்மையின்னஞ் 

செலுத்திற் புதைத்த திரவியத்தை 
யொன்று மொழியா தறம்புரிந்திங் 

கோடி வருவோ மென்பர்சிலர் 
எனவும் , 
" பிறந்த வுடனே துறந்துசுத்தப் 

பிரம முணர்ந்து பிறப்பதனை 
மறந்திந் நரகத் தெய்தாமை 

வருமோ நமக்கு மென்பர்சிலர் 
பிறந்து நிரையத் தழுந்தியிட 

ரிவ்வா றுழப்ப தறியாமற் 
சிறந்த விவேகர் பெருமான் நற் 

செயலைத் தவிர்ந்தோ மென்பர்சிலர் 


மூலமும் உரையும் 


எனவும் வரும் மெய்ஞ்ஞான விளக்கத்தானும் உணர்க . 


இவ்வாறு தந்தீவினைக் கிரங்கு நரகர் அதன் தீர்வுகருதி 
அடிகளை ஒருதலையாக ஏத்துவர் என்க . 


றைவன் 


திலகம் - நெற்றிச்சுட்டி . அறிஞர் தம் நெற்றியிலிடுதற்கியன்ற 
திலகம் போன்ற அடிகள் எனினுமாம் . திறல் அறிவன் - முற்றறிவினை 
உடைய இறைவன் ; இதனைக் கேவலஞானம் என்பர் . மூவுலகத்துமுள்ள 
உயிர் முதலிய பொருள்களின் முக்கால நிகழ்ச்சிகளையும் ஒரே சமயத்தில் 
ஒருங்கே அறியும் ஆற்றலுடைமையின் இறைவன் அறிவினைத் திறல் 
அறிவு என்றார் . 


உலகுணர் கடவுள் என்று திருத்தக்க தேவரும் (சீவக உ எககூ ) 
உலகம் மூன்று மொருங்குணர் கேவலத் தலகிலாத அநந்த குணக் 
கடல் என்று ( கடவுள் வாழ்த்து ) யசோதரகாவியமுடையாரும் ஓதுத் 
லுணர்க . 


இனி , உலகம் மூன்றும் ஒருங்குடன் ஏத்துமாண் திலகமாய 
திறலறிவன் அடி என்று பொதுவி னோதியதன்றி அருகன் என்னாமையில் 
அருகக் கடவுளின் அடிகள் என்றுரை கூறியதென்னையோ ? எனிற் 
(சமண சமயத்துப் பேராசிரியர் உரை கூறுமாறு ) கூறுதும் : -- 


உலகத்துச் சான்றோரால் வணங்கப்படுபவர் இன்னாசெய்யாமையும் , 
பொய் கூறாமையும் , கள்ளாமையும் காமமில்லாமையும் பற்றின்மையும் 
முதலாகிய குணங்கள் உடையார் அல்லரோ . இக்குணங்கள் முழுதும் 
உடையான் அருகக்கடவுளேயன்றி 

சமயக்கணக்கர் கூறும் 
இறைவர்க் கெல்லாம் இக் குணங்களின்மையான் " உலகம் மூன்றும் 
ஒருங்குடன் ஏத்தும் மாண் திலகம் ஆய திறல் அறிவன் என்பது அருகக் 
கடவுளுக்கே பொருந்துவதாயிற்று என்க . 


வேறு 


இனி , இறைவன் அடிவணங்குதலின் குறிக்கோள் , வழுவில் நெஞ் 
சொடு வாலிதின் ஆற்றலே ஆதலின் அதனையே குறித்தார் . வழுவில் 
நெஞ்சம் பெறுதற்கு இருள்சேர் இருவினையும் அகலுதல் இன்றியமை 
யாமையின் தொல்வினை நீங்கவும் என்றார் . தொல்வினை நீங்க என்றும் 
எனல் வேண்டிய எண்ணும்மை செய்யுள் விகாரத்தாற் றொக்கது . ( க ) 


சாது சரணம் 


2 . 


துக்கந் துடைக்கும் துகளறு காட்சிய 
நிக்கந்த வேடத் திருடி கணங்களை 
ஒக்க வடிவீழ்ந் துலகியல் செய்தபி 
னக்கதை யாழ்கொண் டமைவரப் பண்ணி . 


( இ - ள் . ) துக்கந் துடைக்கும் துகள் அறு காட்சிய - பிறவிப் 
பெருந்துன்பத்தைத் துவரப் போக்குதற்குக் காரணமான குற்ற 


வளையாபதி 


F 


மற்ற மெய்க்காட்சியையுடைய ; நிக்கந்த வேடத்து இருடிகணல் 
star பதினோராங்குணத்தானத்து நிற்கு நிக்கந்த குல்லகர் என் 
னும் துறவோர் குழுவினை , ஒக்க அடிவீழ்ந்து - மன மொழி மெய்கள் 
ஒரு சேரத் திருவடிகளிலே வீழ்ந்து ; உலகியல் செய்தபின் -வணங்கி 
உலகத்துச் சான்றோர் செய்யும் கடவுள் வாழ்த்து வகையினைச் 
செய்தபின்னர் ; யாழ் கொண்டு - யாழினைக் கைக்கொண்டு ; அமை 
வரப் பண்ணி - அதனை ஆராய்ந்து சுதி கூட்டிய பின்னர் என்க , 


( வி - ம் . ) ச் செய்யுள் சிலப்பதிகார வுரையிற் காணப்பட்டது . 
( சிலப் - க ; கங . அடியார்க்கு நல்லார் உரைமேற்கோள் . ) துக்கம் - 
பிறவித்துயர் . துகள் . அழுக்கு ; அவை , காமவெகுளி மயக்கம் . காட்சி - 
மெய்க்காட்சி . இருடிகணம் - துறவோர் குழு . உலகியல் , உலகோர் 
செய்யும் முறைமை . இச் செய்யுள் யாழிசைக்கும் ஒருத்தியின் செயலைக் 
கூறுகின்றது . இவள் வரலாறு யாதும் தெரிந்திலது அக்கதை என்று 
ஆசிரியர் சுட்டும் கதையும் இன்னதென்று தெரிந்திலது . யாழைக் கைக் 
கொண்டு அமைவரப் பண்ணி என்க . அமைவரப் பண்ணுதலாவது 
தி கூட்டுதல் . 

இதனை , 


....... குற்றநீங்கிய யாழ்கையிற் றொழுது வாங்கிப் 
பண்ணல் பரிவட்டணை யாராய்தல் தைவால் 
கண்ணிய செலவு விளையாட்டுக் கையூழ் 
நண்ணிய குறும் போக் கென்று நாட்டிய 
எண் வகையா லிசையெழீஇப் 
பண்வகையாற் பரிவு தீர்ந்து 
மரகத மணித்தாள் செறிந்த மணிக்காந்தண் மெல்விரல்கள் 
பயிர்வண்டின் கிளை போலப் பன்னரம்பின் மிசைப்படா 
வார் தல் வடித்த ஓந்த லுறழ்தல் 
சீருட னுருட்ட றெருட்ட லள்ளல் 
எருடைப் பட்டடையென விசையோர் வகுத்த 
எட்டுவகையி னிசைக்கர ணத்துப் 

பட்ட வகைதன் செவியி னேர்த்து . 
எனவரும் சிலப்பதிகாரத்தானும் உணர்க . ( எ : - . கசு ) 


இனி , இச்சாதுக்களை , " பேதுறு பிறவி போக்கும் பெருந்திரு வுருவுக் 
கேற்ற கே தறு குணங்கள் பெய்த கொள்கலம் அனைய ராகிச் , சேதியின் 
நெறியின் வேறு சிறந்தது சிந்தை செய்யாச் , சாதுவர் அன்றி யாரே 
சரணயக் தலக னாவார் " என்று யசோதர காவியமுடையாரும் ருக ) 
பாடிப் பரவுதல் உணர்க . 

( 2 ) 
( கழவருஞ் செய்யுளிரண்டும் யாப்பருங்கல விருத்தியிற் காணப்பட்டன . ) 


மூலமும் உரையும் 


நெஞ்சறிவுறா உ 
கூ . நீல நிறத்தனவாய் நெய்கனிந்து போதவிழ்ந்து 

கோலம் குயின்ற குழல்வாழி நெஞ்சே 
கோலங் குயின்ற குழலுங் கொழுஞ் சிகையுங் 
காலக் கனலெரியின் வேம்வாழி நெஞ்சே 
காலக் கனலெரியின் வேவன கண்டாலுஞ் 

சால மயங்குவ தென்வாழி நெஞ்சே. 
( இ - ள் . ) நெஞ்சே - என்னெஞ்சமே நீ ; நீல நிறத்தனவாய் 
நெய்கனிந்து - நீல நிறமுடையனவாய் நெய்ப்புமிக்கு ; போது 
அவிழ்ந்து - சூட்டப்பட்ட மலர்கள் மலாப்பட்டு ; கோலம் குயின்ற 
குழல் - ஒப்பனை செய்யப்பட்ட அழகிய கூந்தல் என்று மகளிர் 
கூந்தலைப் பாராட்டுகின்றனை ; கோலம் குயின்ற குழலும் - அவ் 
வாறு ஒப்பனை செய்யப்பட்ட அக் கூந்தலும் ; கொழுஞ்சிகையும் - 
அதனாலியன்ற கொழுவிய கொண்டையும் ; காலக் கனல் எரியின் 
வேம் - ஈமத்தீயாகிய நெருப்பின்கண் வெந்தழியு மல்லவோ ? ; 
காலக் கனல் எரியின் - அவ்வாறு ஈமத்தீயின்கண் ; வேவன 
கண்டாலும் - வெந்தழிவனவற்றை நீ கண்கூடாகக் கண்டுவைத் 
தும் ; சரல மயங்குவது என் - அவற்றினியல்போராது பெரிதும் 
மயங்குவதற்குக் காரணந்தான் என்னையோ ? வாழி நெஞ்சே - நீ 
வாழ்வாயாக ! 

(வி - ம் . ) நெய்கனிதல் - நெய்ப்பு மிகுதல் . போது - மலர் . கோலம் . 
ஒப்பனை . குயின்ற - செய்த . வாழி : அசை . சிகை கொண்டை . 

காலக் 
கனல் - ஊழித்தீ; ஈண்டு ஈமத்தீ . 

நெஞ்சே நீ மகளிருடைய கூந்தலையும் அதன் ஒப்பனையும் கண்டு 
பெரிதும் காமுற்று மயங்குகின்றனை ; இத்தகைய கூந்தல்களை நாள் 
தோறும் அழல்வாய்ச் சுடலை தின்னக் கண்டிருப்பா யல்லையோ ? அங்ஙனம் 
கண்டிருந்தும் , அதன்பால் நீ இவ்வளவு மயங்குவானேன் ! இம்மயக்கம் 
கூராரும் வேல்விழியார் கோலாக லங்கள் எல்லாம் , தேராத சிந்தை 
யரைச் சித்தி கொளும் அல்லாமல் , நேராஉள் நிற்கும் நிலையுணர்ந்து நற் 
கருமம் , ஆராய்பவருக்கு அருவருப்பதாய் விடுமே என்பது குறிப்பு . ( கூ ) 

இதுவுமது 
ச . வித்தகர் செய்த விளங்கு முடிகவித்தார் 

மத்தக மாண்பழிதல் காண்வாழி நெஞ்சே 
மத்தக மாண்பழிதல் கண்டால் மயங்காதே 
உத்தம நன்னெறிக்க ணில் வாழி நெஞ்சே 
உத்தம நன்னெறிக்கண் நின்றூக்கஞ் செய்தியேல் 
சித்தி படர் த றெளிவாழி நெஞ்சே . 


. 


வளையாபதி 


( இ - ள் . ) நெஞ்சே ! வாழி - என் நெஞ்சமே நீ நீடு வாழ்வா 
யாக ; வித்தகர் செய்த - தொழிற்றிறமையுடைய கம்மியராற் செய் 
யய்யப்பட்ட ; விளங்கு முடி கவித்தார் - விளக்கமுடைய முடிக்கலன் 
அணிந்த மன்னர்களுடைய ; மத்தகம் -சிறந்த தலைகளும் ; மாண்பு 
அழிதல் காண் - ஒருகாலத்தே அச்சிறப்பெல்லாம் அழிந்து 
பிறரால் இகழப்படு தலை நினைத்துக் காண்பாயாக !; மத்தக மாண்பு 
அழிதல் கண்டால் - அவ்வாறு அரசர் தம் தலை முதலியனவும் 
சிறப்பழிந்தொழி தலை ஆராய்ந்து மெய்ம்மையுணரின் ; மயங்காதே 
உத்தம நல்நெறிக்கண் நில் - அவற்றைக் கண்டு மயங்காமல் தலை 
சிறந்த நன்னெறியிலே நிலைபெற்று நிற்கக் கடவை ; உத்தம நல் 
நெறிக்கண் நின்று ஊக்கஞ் செய்தியேல் - மெய்ம்மையுணர்ந்தவழி , 
தலைசிறந்த நல்லொழுக்கத்தின்கண் மேலும் முயன்றொழுகுவாயா 
யின் ; சித்தி படர் தல் தெளி - நீ வீட்டுலகத்தினை எய்திப் பேரின் 
புற்றிருத்தல் ஒரு தலை என்றுணர்ந்து கொள்ளக் கடவை ; 
நெஞ்சே வாழி - என்னெஞ்சமே நீ நீடு வாழ்வாயாக ! என்பதாம் . 

( வி - ம் . ) வித்தகர் - தொழிற்றிறமை மிக்கவர் . வித்தகர் செய்த 
முடி , விளங்கு முடி எனத் தனித்தனி கூட்டுக . மத்தகம் - தலை . உத்தம 
நன்னெறி என்றது , நல்லொழுக்கத்தினை . சித்தி - வீடு பேறு , 


இனி , இவ்விரண்டு செய்யுட் கருத்தோடு , 


" வண்டவாம் வார்குழலும் வாளெயிறும் பூண்முலையும் 
தொண்டைவாய் நன்னலமும் தோளுந் துடியிடையும் 
கண்டவாங் காமுகரும் யாமும் கண நரியும் 

விண்டவாக் கொண்டுணரின் வேறுவே நமன்றே 
எனவும் , 


" கரையவா வாங்குங் கயமகன் கைத்தூண்டில் 
இரையவாப் பன்மீ னிடருறுவ தேபோல் 
நுரையவா நுண்டுகிலு மேகலையுஞ் சூழ்ந்த 

வரையவாய்ப் பட்டார்க்கு மாழ்துயரே கண்டீர் " 
எனவும் , 


" மட்டார் மலர்புனைவும் வரணெடுங்கண் மையணிவும் 
பட்டார் கலையுடையும் பல்வளையும் பைந்தோடு 
நட்டாரை யெல்லா நரகுக்கே யுய்க்கு நாய்க் 
கொட்டார்த்தார் செய்யுங் கோலங்கள் வண்ணம் " 


எனவும் , 


மூலமும் உரையும் 


- 


" ஆடினய் நான மணிந்தாய் கலன்மாலை 
சூடினு யேனுஞ் சுணங்கார் வன முலையா 
பூடினு யாக வொழுக்கூற்றைப் பல்பண்டம் 

மூடினய் தோலின் முகம னுரையேனே 
எனவும் , 

" மின்போ னுடங்கிடையும் வேயேய் திரடோளு 
மென்றே யிவைமகிழ்ந்தீங் கென் முன்னே வந்தாயாற் 
புன்றோலும் பல்லென்பும் போர்த்த புறங்காட்டு 
ளன்றே யுறைவ வவற்றான் மருள்வேனே " 

( தருமவுரை ககக - கஉகூ . ) 
எனவும் வரும் நீலகேசிச் செய்யுள்களும் நினைவு கூரற்பாலன . 

இவ்வாறு உடம்பின் வாலாமையை நினைந்து நினைந்து அதன்பாற் 
பற்றறுப்பதனைச் சமண சமயத்தினர் அசுசியநுப்பிரேக்கை என்று கூறுப . 
பெளத்தர் அசுப பாவனை என்ப . 

( ச ) 
( இனி வருகின்ற செய்யுள்கள் புறத்திரட்டி லிருந்தெடுக்கப்பட்டவை . ) 
மக்கள் யாக்கையும் செல்வமும் பெறுதல் அரிதெனல் 
வினைபல வலியி னாலே வேறுவே றியாக்கை யாகி 
நனிபல பிறவி தன்னுட் டுன்புறூஉ நல்லுயிர்க்கு 
மனிதரி னரிய தாகுந் தோன்றுத றோன்றி னாலு 
மினியவை நுகர வெய்துஞ் செல்வமு மன்னதேயாம் . 
( இ - ள் . ) பலவினை வலியினாலே - பல்வேறு வகைப்பட்ட 
தீவினைகளின் ஆற்றலாலே ; வேறு வேறு யாக்கை ஆகி - பலவேறு 
வகைப்பட்ட உடம்புகளை யுடையனவாகி ; நனி பல பிறவி தன் 
னுள் - மிகவும் பலவாகிய பிறப்புக்களிலே புகுந்து அவ்வப் பிறப்புக் 
களிலெல்லாம் ; துன்புறூஉம் - துயர மெய்துகின்ற ; நல் உயிர்க்கு - 
நல்ல நம்முயிர்க்கு ; மனிதரில் தோன்று தல் அரியது ஆகும் - 
மக்கள் பிறப்பிலே பிறத்தல் மிகவும் அரிய தொரு செயலேயாம் ; 
தோன்றினாலும் - ஒரோவழி அரிதாய அம்மக்கட் பிறப்பிலே 
பிறந்தாலும் ; இனியவை நுகர எய்தும் செல்வமும் அன்னதே 
ஆம் - அம்மக்கட் பிறப்பின்கண் இனிய பொருள்களை நுகர்தற்கு 
இன்றியமையாததாய் வருகின்ற செல்வந்தானும் ; அம்மக்கட் 
பிறப்புப் போன்றே பெறுதற்கரிய தொன்றேயாம் . ஆகவே மக்கட் 
பிறப்பும் மாண்புடைத்தன்று என்பதாம் . 

(தி- ம் . ) உயிரின் பிறப்புக்கள் வேறுபடுதற்குக் காரணம் வினை 
வேறுபாடேயாதலின் பலவினை வலியினாலே வேறு வேறு யாக்கையாகி 
என்றார் ; இதனை , 


வளையாபதி 


" விண்ணோ ருருவி னெய்திய நல்லுயிர் 
மண்ணோ ருருவின் மறிக்கினு மறிக்கும் 
மக்கள் யாக்கை பூண்ட மன்னுயிர் 
மிக்கோய் விலங்கி னெய்தினு மெய்தும் 
விலங்கின் யாக்கை விலங்கிய வின்னுயிர் 
கலங்கஞர் நரகரைக் காணினும் காணும் 
ஆடுங் கூத்தர்போ லாருயி ரொருவழிக் 
கூடிய கோலத் தொருங்குநின் றியலாது 
செய்வினை வழித்தா யுயிர்செலு மென்பது 
பொய்யில் காட்சியோர் பொருளுரை " 


எனவரும் இளங்கோவடிகளின் மொழியானு முணர்க . 

( உ அ : கருக - சுஅ ) 
இனி , நரககதி விலங்குகதி மக்கட்கதி தேவகதி என்னும் நால்வகைப் 
பிறப்பினூடும் ஒவ்வொன் றன் கண்ணும் எண்ணிறந்த பிறப்பு வேறுபாடு 
கள் உண்மையின் , நனிபல பிறவி என்றார் . இனி , தேவகதியை புள்ளிட்ட 
எல்லாப் பிறப்பும் துன்பத்துக்கே ஏதுவாதல் பற்றி , பிறவி தன்னுள் 
துன்புறூஉம் நல்லுயிர் என்றார் . இனி , 

" இழத்தொறூஉங் காதலிக்குஞ் சூதேபோற் றுன்ப 
முழத்தொறூஉங் காதற் றுயிர் 

குறள் , கச O 
என்பவாகலின் துன்புறூஉம் நல்லுயிர் என உயிர்க்கு நன்மையை 
புணர்த்தார் . இனி உயிர்க்குப் பரிந்து நல்லுயிர் என்று இரப்பினார் 
எனினுமாம் . 

இனி , மனிதரிற் றோன்றுதல் அரியதாகும் என மாறுக . 

இனி , மக்களாய்ப் பிறந்தாலும் செல்வம் பெற்றாலொழிய இவ்வுலகத் 
தின்பம் யாதொன்றும் எய்துவதின்மையான் அரிதிற் பிறந்த அப்பிறப்பும் 
துன்பத்திற்கே ஏதுவாதலின் பொருளையே விதந்தெடுத்து " இனியவை 
நுகர எய்தும் செல்வமும் அன்னதேயாம் ” என்றார் . என்னை ? 
தெய்வப் புலமைத் திருவள்ளுவனாரும் , பொருளின் மாண்பிளை , 

அறனீனு மின்பமு மீனுந் திறனறித்து 
தீதின்றி வந்த பொருள் 

குறள் , 
எனவும் , 

அருளென்னு மன்பின் குழவி பொருளென்னுஞ் 
செல்வச் செவிலியா லுண்டு " 

குறன் , எடுஎ 
எனவும் , 


ஒண்பொருள் காழ்ப்ப வியற்றியார்க் கெண்பொரு 
ளேனை பிரண்டு மொருக்கு 

குறள் , எசு 0 


எனவும், 


மூலமும் உரையும் 


" அருளில்லார்க் கவ்வுலக மில்லை பொருளில்லார்க் 
கிவ்வுலக மில்லாகி யாங்கு 

- குறள் , 
எனவும் பாராட்டிக் கூறுதலுணர்க. 

பொறிகளா னுகருமின்பமும் அறத்தால் வருமெய்யின்பமும் , வீடு 
பேற்றின்பமும் ஆகிய எல்லா இன்பங்களுக்கும் செல்வம் ஏதுவாதல்பற் 
றிப் பொதுவாக “ இனியவை நுகர எய்துஞ் செல்வம் " என்றார் . 
அன்னது என்றது முற்கூறியபடி அரிது என்றவாறு . 


சு . 


இதுவுமது 
உயர்குடி நனியுட் டோன் றலூனமில் யாக்கை யாதன் 
மயர்வறு கல்வி கேள்வித் தன்மையால் வல்ல ராதல் 
பெரிதுண ரறிவே யாதல் பேரறங் கோட லென்றாங் 
கரிதிவை பெறுத லேடா பெற்றவர் மக்க ளென்பார் . 

இ - ள் . ) ஏடா - தோழனே !; நனி உயர் குடியில் தோன்றல் - 
ஒரோவழி மக்கட் பிறப்பிற் பிறந்த வழியும் மிகவுமுயர்ந்த குடியிலே 
தோன்றலும் ; 

ஊனம் 

இல் யாக்கை ஆதல் - உயர்கு 
பிலே தோன்றிய வழியும் , கூன் குருடு செவிடு முட முதலிய 
குறைகளில்லாத நல்லுடம்பு பெறுதலும் ; மயர்வு அறு கல்வி 
கேள்வித் தன்மையால் வல்லர் ஆதல் - மயக்கமறு தற்குக் காரண 
மான கல்வியறிவும் கேள்வியறிவும் பெறுமாற்றால் வன்மையுடைய 
ராதலும் ; பெரிது உணர் அறிவே ஆதல் - அவ்வாறு கல்வியானும் 
கேள்வியானும் அறிவு வலியராய விடத்தும் அவ்வறிவு மெய்யுண 
ருக் அறிவா தலும் ; பேர் அறம் கோடல் - அங்கனம் அறிவு சிறக் 
துழியும் சிறந்த நல்லறத்தை மேற்கொண்டொழுகுதலும் ; என்று 
ஆங்கு இவை அரிது - என்று கூறப்படுகின்ற இப்பேறுகள் 
எல்லாம் எய்து தல் அரிதேயாம் ; பெற்றவர் மக்கள் என்பார் - 
அரியனவாய இவை எல்லாம் ஒருங்கே பெற்றவர்களே மக்கட் 
பிறப்புடையார் என்று மதிக்கத் தகுந் தவர் ஆவர் என்பதாம் . 

ம் . ) நனி உயர் குடியுட் டோன்றல் என மாறுக . செப்பம் , 
தான் , ஒழுக்கம் , வாய்மை . நகை , ஈகை , இன்சொல் . இகழாமை , 
ஒழுக்கம் குன்றாமை , பண்பிற்றீராமை , சலம்பற்றிச் சால்பில செய்யாமை , 
பணிவுடைமை , இன்னோரன்ன மாந்தர்க்கணிகலனாய நலமெல்லாம் உயர் 
குடிப்பிறப்புடையார்மாட்டு இயல்பானுளவாகலும் ஏனையோர் மாட்டு 
இலவாசலும் காண்டலின் . அந்நற்பண்புகள் எல்லாம் ஒருங்குடையார்க் 
கன்றிப் பிறவிப் பயன் எய்துதல் அரிதாகலின் , அவ்வுயர் குடிப்பிறப்பும் 
பெறற்கரும் பேறென்றார் . 

ரம் - செவிடு குருடு முதலிய உறுப்புக் குறைபாடுகள் . மயர்வு 
மயக்கம் . 

" நுண்ணிய நூல்பல கற்பினு மற்றுந்தன் 
னுண்மை யறிவே மிகும் 

குறள் , எட 


. 


வ 


வளையாபதி 


என்பது பற்றி , கல்வி கேள்வியில் வல்லுநராய விடத்தும் உணர் அறி 
வுடையராதல் அரிதென்றார் ஈண்டு உணர் அறிவு என்றது மெய்யுணர் 
வினை . கற்றனர் ஞான மின்றேல் காமத்தைக் கடக்கலாமோ ? 
என்னும் கம்பர் மொழியினும் ஞானம் என்பது மது . 

பேரறம் என்றது ஈண்டு ஆருகதசமயவறங்களை . இவை பெற்றவர் 
மக்கள் எனவே பெறாதார் மக்களாய்ப் பிறந்து வைத்தும் பயன் பெறுத 
லிலர் என்றாராயிற்று . 
மக்களாகப் பிறப்பதன் அருமையை : 
பரவை வெண்டிரை வடகடற் படு நுகத் துளையுட் 
டிரைசெய் தென்கட லிட்டதோர் நோன்கழி சிவணி 
அரச வத்துளை யகவயிற் செறிந்தென வரிதால் 
பெரிய யோனிகள் பிழைத்திவண் மானிடம் பெறலே 
விண்டு வேய்நர லூன்விளை கானவ ரிடனும் 
கொண்டு கூர்ம்பனி குலைத்திடு நிலைக்களக் குறும்பும் 
உண்டு நீரென வுரையினு மரியன வொருவி 
மண்டு தீம்புனல் வளங்கெழு நாடெய்த லரிதே " 
வில்லின் மாக்கொன்று பெண்ணினத் தடி விளிம் படுத்த 
பல்லி ஓர்களும் படுகடற் பரதவர் முதலா 
எல்லை நீங்கிய விழிதொழி லிழி குல மொருவி 
தல்ல தொல்குலம் பெறுதலு நரபதி யரிதே 
" கருவி மாமழை கனைபெயல் பொழிந்தென வழிநாள் 
அருவி போற்றொடர்ந் தநதன வரும்பிணி யழலுட் 
கருவிற் காய்த்திய கட்டளைப் படிமையிற் பிழையா 
துருவின் மிக்கதோ ருடம்பது பெறுதலு மரிதே " 
" காம னன்னதோர் கழிவனப் பறிவொடு பெறினும் 
நாம நாற்கதி நவைதரு நெறிபல வொருவி 
வாம னூ னெறி வழுவறத் தழுவின ரொழுகல் 

ஏம வெண்குடை யிறைவமற் றியாவது மரிதே 
எனவரும் சீவகசிந்தாமணியானன்குணர்க. ( முத்தி - கருக - டு . ) 

கற்புடை மகளிர் 


எ . 


நாடு மூரு நனிபுகழ்ந் தேத்தலும் 
பீடு றும்மழை பெய்கெனப் பெய்தலும் 
கூட லாற்றவர் நல்லது கூறுங்காற் 
பாடு சான்மிகு பத்தினிக் காவதே . 


மூலமும் உரையும் 


இ - ள் . ) கூடல் ஆறு அவர் - ஒத்த அன்பினான் மன 
மியைந்து கூடி வாழுகின்ற இல்லற நெறியினை யுடையோராகிய 
தலைவன் தலைவியருள்வைத்து ; நல்லது கூறுங்கால் - நல்ல சிறப் 
பினை ஆராய்ந்து கூறுமிடத்து ; நாடும் ஊரும் நனி புகழ்ந்து 
ஏத்தலும் - தாம் பிறந்த நாடும் தாம் வாழுகின்ற ஊரும் நனி 
மிகவும் புகழ்ந்து பாராட்டுதலும் ; பீடு உறும் மழை - பெருமை 
மிக்க மழையானது ; பெய்க எனப் பெய்தலும் - பெய்க என்று 
ஏவிய துணையானே பெய்தற்குக் காரணமான தெய்வத்தன்மையும் ; 
பாடுசால் பத்தினிக்கு ஆவது - அவ்விருவருள்ளும் பெருமைமிக்க 
கற்புடைய தலைவியாலாவனவேயாம் என்பதாம் . 
( வி - ம் . ) கூடல் - ஆறு . 

ஆணும் பெண்ணும் அன்பால் இணைந்து 
வாழுகின்ற இல்வாழ்க்கை நெறி . எனவே , கூடலாற்றவர் என்பது 
தலைவன் தலைவியர் என்பது பெற்றாம் . 

நாடும் ஊரும் புகழ்கின்ற புகழ்ச்சி இருவருக்கும் பொதுவாயினும் 
அப் புகழுக்குக் காரணமாயிருப்பது தலைவியே யன்றித் தலைவன் அல்லன் 
என்பது கருத்து . என்னை ? 


" புகழ்புரிந் தில்லிலோர்க் கில்லை யிகழ்வார் முன் 
னேறுபோற் பீடு நடை 

குறள் , நக 
எனவும் , 

தற்காத்துத் தற்கொண்டாற் பேணித் தகைசான்ற 
சொற்காத்துச் சோர்விலாள் பெண் 

- குறள் , 
எனவும் , 

இல்லதெ னில்லவள் மாண்பான லுள்ளதெ 
னில்லவண் மாணாக் கடை 

- குறள் , குக 
எனவும் , 

" மனைமாட்ரி யில்லாள்கணில்லாயின் வாழ்க்கை 
எனைமாட்சித் தாயினு மில் " 

குறள் , உ 
எனவும் தெய்வப்புலவர் திருவள்ளுவனாரும் இல்லறத்தாலெய்தும் 
புகழ்க்குக் காரணம் கற்புடைய வாழ்க்கைத் துணைவியே என்பதுபட 
ஓதுதலு முணர்க . 

இனி , மனையறம் தெய்வத் தன்மையுடையதாய்ப் பொலிவதற்கும் 
கற்புடைய மகளிரே காரணம் . தெய்வத்தன்மை தலைவிக்கே சிறந்துரிமை 
புடையதாம் . அத்தெய்வத் தன்மையுடைமையாலே அத்தகைய மகளிர் 
வாழும் நாடே சிறப்புடையதாம் என அவருடைய தெய்வத்தன்மைக்கு 
ஒன்று எடுத்துக் காட்டுவார் , 

‘ மழை பெய்கெனப் பெய்தலும் என்றார் . இத்தகைய சிறப்புத் 
தலைவனுக் கின்மையுமுணர்க . இக்கருத்தினை இந்நூலாசிரியர் திருக் 
குறளினின்றும் எடுத்தாளுகின்றனர் . அது வருமாறு 





வளையாபதி 


தெய்வந் தொழாஅள் கொழுநற் றொழுதெழுவாள் 
பெய்யெனப் பெய்யு மழை " 

-குறள் , ஒரு 
என்னும் அருமைத் திருக்குறளே அஃதாம் . இதற்கு ஆசிரியர் புரிமே 
வாகா , தெய்வந்தான் ஏவல் செய்யுமென்பதாம் , இதனாற் கற்புடைய 
வளதாற்றல் கூறப்பட்டது என்பர் . 

இன்னும் , இவ்வினிய செய்யுட் கருத்தோடு , கண்ணகியார் 
மாண்பினை , 

" என்னெடு போந்த இளங்கொடி நங்கைதன் 
வண்ணச் சீறடி மண்மக ளறிந்திலன் 
கடுங்கதிர் வெம்மையிற் காதலன் றனக்கு 
தடுங்குதுய ரெய்தி நாப்புலர வாடித் 
தன்றுயர் காணுத் தகைசால் பூங்கொடி 
இன்றுணை மகளிர்க் கின்றி யமையாக் 
கற்புக் கடம்பூண்ட இத்தெய்வ மல்லது 
பொற்புடைத் தெய்வம் யாங்கண் டிலமால் 
வானம் பொய்யாது வளம்பிழைப் பறியாது 
நீணில வேந்தர் கொற்றஞ் சிதையாது 
பத்தினிப் பெண்டிர் இருந்த நாடென்னும் 

அத்தகு நல்லுரை அறியா யோநீ 
எனக் கூறி அடைக்கலங் கொடுக்கின்ற கவுந்தியடிகளாரின் மணிமொழி 
களையும் ஒப்பு நோக்குக . 
இன்னும் பத்தினிப் பெண்டிரின் தெய்வத்தன்மையை , 
அல்லன் மாக்க விலங்கைய தாகுமோ 
எல்லை நீத்த வுலகங்கள் யாவுமென் 
சொல்லி ஒற்சுடு வேனது தூயவன் 

வில்லி ஒற்றற்கு மாசென்று வீசினேன் கபே - சூளா - 54 
எனவரும் வைதேகியின் வீரவுரையானும் தெளிக . 

கற்பில் மகளிர் 
- பள்ள முதுநீர்ப் பழகினு மீனினம் 

வெள்ளம் புதியது காணின் விருப்புறூ உங் 
கள்ள விழ் கோதையர் காமனோ டாயினு 

முள்ளம் பிறிதா யுருகலுங் கொண்ணி . 
{ B - ள் ) மீன் இனம் - மீன் கூட்டம் ; முது பள்ளப் பழ 
கினும் - பழைதாகிய 

ஆழமான நீர்நிலையில் வாழ்ந்தாலும் ; 
புதியது வெள்ளம் காணின் - புதிய தாகிய வெள்ளம் வருமிடத்து 


( 
எ 
) 


மூலமும் உரையும் 


5 


அதனைக் கண்டால் ; விருப்புறூஉம் - தனது பழைய நீர்நிலையை 
வறுத்து அப்புதிய வெள்ளத்தே புகுவதற்குப் பெரிதும் விரும் 
பும் ; அங்ஙனமே , கள் அவிழ் கோதையர் - தேன் துளிக்கின்ற 
மலர் மாலையணிந்த மகளிர் ; காமனோடு ஆயினும் - காமவேளையே 
கணவனாகப் பெற்று அவனோடு வாழ்வாராயினும் ; உள்ளம் பிறிதா 
உருகலும் - புதிய ஆடவரைக் காணுமிடத்து மனமாறுபட்டு 
அவரைத் தழுவ நினைத்து மனமுருகு மியல்புடையராதலும் ; 
நீ கொள் குறிக் கொண்டு 

அவரை விரும்பு தலொழிக 
என்பதாம் . 

( வி - . ) பள்ளமுது நீர்ப் பொய்கை - சிறப்புடைய கணவனுக் 
குவமை . மீனினம் - மகளிர்க்குவமை . புதியது காணின் என வுவமைக்குக் 
பறியதனை புதியரைக் காணின் எனப் பொருளுக்கும் கொள்க . 
பொதுவாக மகளிரின் மனவியல்பு கூறியபடியாம் . 


இனி இச் செய்யுளோடு , 


ஏத்தெழின் மிக்கான் இளையா னிசைவல்லான் 
காந்தையர் கண்கவர் நோக்கத்தான் - வாய்ந்த 
நயனுடை யின்சொல்லான் கேளெனினு மாதர்க் 

கயலார் மே லாகு மனம் 
எனவும் , 

முறையும் குடிமையும் பான்மையும் நோக்கார் 
நிறையும் நெடுதாணும் பேணும் - பிறிதுமொரு 
பெற்றிமை பேதைமைக் குண்டோ பெரும்பாவம் 

கற்பின் மகளிர் பிறப்பு 
எனவும் , 

கற்பின் மகளி னலம் விற்றுணவு கொளும் 
பொற்றொடி நல்லார் நனிநல்லர் - மற்றுத்தம் 
கேள்வற்கு மேதிலர்க்குந் தங்கட்குந் தங்கிளைஞர் 

யாவர்க்குங் கேடுசூ ழார் " நீதிநெறி . அஉ , அகூ , அச 
எனவும் வரும் குமரகுருபர அடிகளார் அருண்மொழியும் , 


அன்புநூ லாக இன்சொ லலர்தொடுத் தமைத்த காத 
லின்பஞ் செய் காமச் சாந்திற் கைபுனைத் தேற்ற மாலை 
நன்பகற் சூட்டி விள்ளா தொழுகினு நங்கை மார்க்குப் 

பின்செலும் பிறர்க ணுள்ளம் பிணையனூர்க் கடிய தன்றே . 
எனவும் , 


வளையாபதி 


" பெண்ணெனப் படுவ கேண்மோ பீடில் பிறப்பு நோக்கா 
உண்ணிறை யுடைய வல்ல வொராயிர மனத்த வாகும் 
எண்ணிப்பத் தங்கை யிட்டா லிந்திரன் மகளு மாங்கே 
வெண்ணெய்க்குன் றெரியுற் றாற்போன் மெலிந்து பின்னிற்குமன்றே " 
எனவும் வரும் , சீவகசிந்தாமணிச் செய்யுள்களும் ; 

( கா 
மின்னினு நிலையின் றுள்ளம் விழைவுறின் விழைந்த யாவும் 
துன்னிடும் மனத்தின் தூய்மை சூழ்ச்சியு மொழிய நிற்கும் 
பின்னுறு பழியிற் கஞ்சா பெண்ணுயிர்ப் பெருமை பேணா 
என்னுமிம் மொழிகட் கந்தோ விலக்கிய மாயி னுளே . 
எனவரும் , யசோதர காவியச் செய்யுளும் ( கரு ) ஒப்புநோக்கற் பாலன . 

ஈண்டுக் கூறப்படும் இயல்பு கற்பில்லாத மகளிரினியல் பேயாகும் . 
மற்றுக் கற்புடை மகளிரின் மாண்பு மேலே கூறப்பட்டது . 

( அ ) 
இதுவுமது 
உண்டியுட் காப்புண் டுறுபொருட் காப்புண்டு 
கண்ட விழுப்பொருள் கல்விக்குக் காப்புண்டு 
பெண்டிரைக் காப்ப திலமென்று ஞாலத்துக் 

கண்டு மொழிந்தனர் கற்றறிந் தோரே . 
( இ - ள் . ) கற்றறிந்தோர் கற்றுப் பொருளியல்பினை 
அறிந்த சான்றோர் ; உண்டியுள் காப்பு உண்டு - மக்கள் உண்ணும் 
உணவுகள் கெடாதபடி காத்துக் கோடற்கு வழியுண்டு ; உறு 
பொருள் காப்பு உண்டு - மிக்க பொருள்களைக் கள்வர் கவரா தபடி 
காத்துக் கோடற்கும் வழிகள் உளவாம் ; விழுப்பொருள் கண்ட 
கல்விக்குக் காப்பு உண்டு - செல்வப் பொருளினும் சிறந்ததாக 
வுணரப்பட்ட கல்வியறிவு மறந்து போகாதபடி காத்துக் கோடற்கும் 
வழியுண்டு ; பெண்டிரைக் காப்பது இலம் - ஆனால் மகளிர் கற்பழி 
யாமல் யாம் காத்துக் கோடற்கோ யாதொரு வழியுங் கண்டிலம் ; 

கண்டு மொழிந்தனர் - என்று அம்மகளிரியல்பை 
ஆராய்ந்து கூறியுள்ளனர் என்பதாம் . 
( வி - ம் . ) உணவினை 

மூடியிட்டுக் காத்தல் கூடும் . பொருளைக் 
கருவூலம் முதலியவற்றில் வைத்துக் காத்தல் கூ 

கூடும் ; கற்றவற்றை மீண்டு 
மீண்டும் ஓதுமாற்றால் மறவாமற் காத்தல் கூடும் . இவற்றைப்போல 
மகளிர் கற்பழியாதபடி கணவன் முதலியோராற் காத்தற்கு வழியில்லை 
என்று கற்றறிந்தோர் கூறியுள்ளனர் என்றவாறு . 

சிறைகாக்குங் காப்பெவன் செய்யு மகளிர் 
நிறைகாக்குங் காப்பே தலை 

குறள் , ருள 
என்பது பொய்யாமொழி . 


என்று , 


மூலமும் உரையும் 


க 0 . 


இதுவுமது 
எத்துணை யாற்று ளிடுமண னீர்த்துளி 
புற்பனி யுக்க மரத்திலை நுண்மயி 
ரத்துணை யும் பிற ரஞ்சொலி னார்மனம் 

புக்கன மென்று பொதியறைப் பட்டார் . 
(இ - ள் . ) ஆற்றுள் இடுமணல் எத்துணை - ஆற்றினுள்ளே 
நீராலிடப்பட்ட எக்கரின் கண் உள்ள மணல் எத்தனையுண்டு ?; 
நீர்த்துளி எத்துணை - அந்த யாற்று வெள்ளத்தின் கண் நீர்த் 
துளிகள் எத்தனையுண்டு ? உக்க புற்பனி எத்துணை - புல்லின் மேற் 
பெய்த பனித்துளி எத்தனையுண்டு ?, மரத்து இலை எத்துணை 
மரங்களின் பாலமைந்த இலைகள் எத்தனையுண்டு ? ; நுண்மயிர் 
எத்துணை - உயிரினங்களின் உடலிலமைந்த நுண்ணிய மயிர்கள் 
த்தனையுண்டு ; அத்துணையும் - அத்தனை பேர் , பிறர் அஞ்சொலி 
னார் மனம் புக்கனம் என்று - பிறர் மனையாட்டியராகிய அழகிய 
சொல்லையுடைய கற்பிலா மகளிருடைய ; மனம் புக்கனம் என்று 
பொதியறைப் பட்டார் - மனத்திலே புகுந்தேம் என்று மகிழ்ந்து 
தீவினைக் காளாகிப் பிறவியாகிய சிறையிலே அகப்பட்டனர் 
என்பதாம் . 

( வி - ம் . ) கற்பிலாமகளிர் கண்களாகிய வலையிலகப்பட்டு , அவர் 
தம்மைக் காதலிக்கின்றனர் என்று மகிழ்ந்து அவ்வழி யொழுகித் தீவினை 
செய்து , பிறவியாகிய சிறையிடைப்பட்டோர் இவ்வுலகின் கண் எண்ணிறந் 
தோர் என்பதாம். 

எத்துணை என்பதனை யாண்டும் கூட்டுக . 

ஆதலால் கற்பில்லா மகளிரைக் காண்டலும் கூடாது என்பது குறிப் 
பென்க 

இதனாலன்றோ வள்ளுவப்பெருந்தகையார் பிறர் மனை நோக்காமையே 
பேராண்மையென்று பேசுவாராயினர் . 

( 50 ) 
இதுவுமது 
கக . தனிப்பெயற் றண்டுளி தாமரை யின் மேல் 

வளிப்பெறு மாத்திரை நின்றற் றொருவ 
னளிப்பவற் காணுஞ் சிறுவரை யல்லாற் 

றுளக்கிலர் நில்லார் துணைவளைக் கையார் . 
( இ - ள் . ) வளை துணைக்கையார் - வளையலணிந்த இரண்டாகிய 
கைகளையுடைய கற்பிலா மகளிர் நெஞ்சம் ஒருவன்பால் நிலைத்து 
சிற்பது : தண்பெயல் தனித்துளி - குளிர்ந்த மழையினது ஒரு 
துளியானது ; தாமரையின் மேல் - தாமரையிலையின் மேலே ; வள் 
பெறும் மாத்திரை - காற்று வந்து வீசப்பெறும் வரையில் பின் 


வளையாபதி 


றற்று - நிலைத்து நின்றாற் போல்வதாம் ; அளிப்பவன் ஒருவன் 
காணும் சிறுவரை அல்லால் - என்னை ? அம்மகளிர் தாமும் 
தம்மை அளிசெய்யும் புதியவன் ஒருவனைக் காணப்பெறும் அச் 
சிறிய பொழு தளவே முன்னர் த் தாம் காமுற்றவன்பால் மனம் 
வைத்து நிற்பது அல்லாமல் ; துளக்கிலர் நில்லார் - மனந் துளங் 
காது நிற்பதிலர் ஆதலான் , என்பதாம் . 

( வி - - ) தனித்துளி என இயைக்க . தாமரையிலையின் மேல் வீழ்ந்த 
மழைத்துளி காற்று வீசப் பெறுமளவும் ஓரிடத்தே நிற்கும் . காற்று 
வீசியவுடன் நிலைபெயர்ந்தியங்குவது போலக் கற்பிலாமகளிர் நெஞ்சமும் 
தான் காமுற்றவன்பால் புதியவன் ஒருவனைக் காணும் வரையில் நிற்கும் . 
அவனைக் கண்டவுடன் அவன்பாற் சென்றழுந்தும் என்றவாறு . 
கருத்திகள் , 

“ இனம்போன் றினமல்லார் கேண்மை மகளிர் 
மனம்போல வேறு படும் 

- குறள் , அஉஉ 
என வருந் திருக்குறளினும் , அக்குறட்கு ஆசிரியர் பரிமேலழகர் " இடம் 
பெற்றாற் பெண்பாலார் மனம் போல வேறுபடும் என உரை கூறுவதி 
னும்2 ம் . மேலும் அதன் விளக்கவுரையின்கண் அவர் மனம் வேறுபடுதல் 
பெண் மனம் பேதின் றொருப்படுப்பே னென்னும் - எண்ணில் ஒருவன் 
என்பதனானும் அறிக என்று இவ்வளையாபதிச் செய்யுள் பிறிதொன்றனை 
எடுத்துக் காட்டுதலினும் காண்க . 


மக்கட் பேறு 


கஉ . பொறையிலா வறிவு போகப் 

புணர் விலா விளமை மேவத் 
துறையிலா வனச வாவி 

துகிலிலாக் கோலத் தூய்மை 
நறையிலா மாலை கல்வி 

நலமிலாப் புலமை நன்னீர்ச் 
சிறையிலா நகரம் போலும் 

சேயிலாச் செல்வ மன்றே . 
( 6 - ள் . ) சேய் இலாச் செல்வம் - மகப்பேறில்லா தவருடைய 
செல்வம் ; பொறை இலா அறிவும் - பொறுமையில்லா தவருடைய 
அறிவுடைமையும் , போகப்புணர்வு இலா இளமை இன்பந் தரும் 
புணர்ச்சி பெறாத இளம் பருவமும் ; மேவத்துறை இலா வனச 
லாவி - இறங்குதற்குத் துறையில்லாத தாமரைக்குள மும் ; துகில் 
இலாக் கோலத்தூய்மை - ஆடையில்லாத ஒப்பனையினது தூய 
தன்மையும் ; கறை இலா மாலை - மணமில்லாத மலர்மாலை யும் ; 
கல்வி கலமிலாப் புலமை - நூல்கள் பலவும் கற்றிலாத புலமைத் 


மூலமும் உரையும் 


+ 


தன்மையும் ; நல் நீர்ச் சிறை இலா நகரம் - நல்ல நீர்நிலைகள் 
இல்லாத நகரமும் ; போலும் - போன்று சிறிதும் பயனற்றதாகும் 
என்பதாம் . 

( வி- ம் . ) சேய் - மகவு . சேயிலாச் செல்வம் பொறையிலா அறிவு 
முதலியவற்றைப் போன்று பயனற்றதாம் என்றவாறு . 
போகம் - இன்பம் . புணர்வு - காதலர்க் கூட்டரவு . 

வனசம் 
தாமரை. ஆடையுடாது அணிகள் மட்டும் அணியப்பட்ட கோலம் என்க . 
கோலம் - ஒப்பனை . நறை 

மணம் . கல்வி நலமிலாப் புலமை என்றது . 
இயற்கையினமைந்த நுண்மாணுழை புலத்தினை , 

" கல்லாதான் ஒட்பம் கழியநன் றாயினும் 
கொள்ளா ரறிவுடை யார் 

குறள் , சச 
என்புழி வள்ளுவர் ஒட்பம் என்பதுமது . 


இனி , இதனோடு - 

படைப்புப்பல படைத்துப் பலரோ டுண்ணும் 
உடைப்பெருஞ் செல்வ ராயினு மிடைப்படக் 
குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி 
இட்டுத் தொட்டுங் கவ்வியுந் துழந்தும் 
நெய்யுடை யடிசில் மெய்பட விதிர்த்தும் 
மயக்குறு மக்களை யில்லோர்க்குப் 

பயக்குறை யில்லைத் தரம்வாழு நாளே " - புறநா , க அ அ . 
எனவரும் பாண்டியன் அறிவுடைநம்பி அருமைச் செய்யுளும் , 

" பொன்னுடைய ரேனும் புகழுடைய ரேனுமற் 
றென்னுடைய ரேனு முடையரோ - இன்னடிசில் 
புக்களையுந் தாமரைக்கைப் பூதாறுஞ் செய்யவாய் 

மக்களையிங் கில்லா தவர் " நளவெண்பா , உசக . 
எனவரும் புகழேந்தியார் பொன்மொழியும் , 

கற்புடுத் தன்பு முடித்து நாண் மெய்ப்பூசி 
தற்குண நற்செய்கை பூண்டாட்கு - மக்கட்பே 
றென்பதோர் செல்வமு முண்டாயி னில்லன்றே 

கொண்டாற்குச் செய்தவம் வேறு " --நீதிநெறி , அச . 
எனவரும் குமர குருபரவடிகளார் அருண்மொழியும் , 

" மங்கல மென்ப மனைமாட்சி மற்றதன் 
நன்கல நன்மக்கட் பேறு 

- குறள் , சுடு . 


கஅ 


வளையாபதி 


UIT QUO . 


எஎவரும் பொய்யில் புலவன் பொருளுரையும் நிகாவிற் கொள்ளற் 

( கடி ) 
அடக்கமுடைமை 
ககூ . ஆக்கப் படுக்கு மருந்தளைவாய்ப் பெய்விக்கும் 

போக்கப் படுக்கும் புலைநரகத் துய்விக்கும் 
காக்கப் படுவன விந்திரிய மைந்தினும் 

நாக்கல்ல தில்லை நனிபேணு மாறே . 
( இ - ள் . ) ஆக்கப் படுக்கும் - ஒருவனுடைய 

நாவினிற் 
றோன் றுஞ் சொல் அவனைச் செல்வ முதலிய பேறுகள் உடையன 
னாக உயர்த்தவும் உயர்த்தும் ; அருந்தளை வாய்ப் பெய்விக்கும் - 
அல்லது உய்தற்கரிய சிறைக்கோட்டத்துட் செலுத்தினும் செலுத் 
தும் ; போக்கப் படுக்கும் - அங்ஙனமே இன்ப வாழ்க்கைக் கிடமாகிய 
போகபூமியுட் பிறப்பித்தலும் செய்யும் ; புலை நரகத்து உய்விக்கும் 
அல்லது இழிவுடைய நரகத்தின் கண் செலுத்தினுஞ் செலுத்தும் ; 
காக்கப்படுவன - ஆதலால் மாந்தர் தம்மறிவாற் காத்தற் குரியன 
வாகிய ; இந்திரியம் ஐந்தினும் - பொறிகள் ஐந்தனுள்ளும் ; நனி 
பேணும் ஆறு - மிகவும் விழிப்புடனிருந்து பாதுகாத்துக் கொள் 
ஹம்படி ; நாக்கு அல்லது இல்லை - நாவினையன்றிப் பிறிதொன் 
றில்லை , என்பதாம் . 

( வி - ம் . ) மக்கட்கு ஆக்கந்தருவதும் நாவே . அவரைச் சிறை 
கோட்டம் புகுவிப்பதும் அதுவே ; துறக்கத்துச் செலுத்துவதும் அதுவே , 
நரகத்தில் வீழ்த்துவதும் அதுவே ஆதலால் , மெய் முதலிய பொறிகளுள் 
நாவே பெரிதும் விழிப்புடன் பேணற் பாலது என்றவாறு . 

யாகாவா ராயினு நாகாக்க காவாக்காற் 

சோகாப்பர் சொல்லிழுக்குப் பட்டு -குறள் , 4 உஎ 
என வரும் திருக்குறளும் நோக்குக . 

நாநல மென்னு நலனுடைமை யந்நலம் 
யாநலத் துள்ள தூஉ மன்று " 

-குறள் , சக . 
எனவும் , 

" ஆக்கமுங் கேடு மதனுல் வருதலாற் 

காத்தோம்பல் சொல்லின்கட் சோர்வு குறள் , சு சஉ . 
எனவும் , 

" திறன் அறிந்து சொல்லுக சொல்லை யறனும் 
பொருளு மதனினூஉங் கில் " 

--குறள் , F. 
எனவும் வரும் அப்பொய்யில் புலவர் பொருளுரையும் காண்க 


மூலமும் உரையும் 


" கற்பன வூழற்றார் கல்விக் கழகத்தாங் 
கொற்கமின் நூத்தைவா யங்காத்தல் - மற்றுத்தம் 
வல்லுரு வஞ்சன்மி னென்பவே மாபறவை 

புல்லுரு வஞ்சுவ போல் 
எனவும் , 

தன்னை வியப்பிப்பான் றற்புகழ்தல் தீச்சுடர் 
நன்னீர் சொரிந்து வளர்த்தற்றால்- தன்னை 
வியவாமை யன்றே வியப்பாவ தின்பம் 

நயவாமை யன்றே நலம் ” 
எனவும் 

" பிறராற் பெருஞ்சுட்டு வேண்டுவான் யாண்டும் 
மறவாமே நோற்பதொன் றுண்டு - பிறர்பிறர் 
சீரெல்லாம் தூற்றிச் சிறுமை புறங்காத்து 

யார்யார்க்குந் தாழ்ச்சி சொலல் 
எனவும் வரும் குமரகுருபரர் மணிமொழிகளும் , 

படிறும் பயனிலவும் பட்டியுரையும் 
வசையும் புறனு முரையாரே யென்று 

மசையாத வுள்ளத் தவர் 
எனவரும் ஆசாரக்கோவையும் , 

இன்னோரன்ன எண்ணிறந்த அறிவுரைகள் நாநலமும் தீங்கும்பற்றி 
தல்லிசைப் புலவர்களால் ஓதப்பட்டிருத்தல் அந்நா காக்கும் காப்பே தலை 
என்பதனை உணர்த்துகின்றன . அவையெல்லாம் அறிந்து கொள்க . 

இவை யெல்லாம் நாவினது செயல் வகைபற்றி எழுந்தன . இனி , இச் 
செய்யுளில் நாவினை ஐம்பொறிகளுள் ஒன்றென்றலின் , நாவினால் நுகரும் 
சுவை கருதி ஊன் முதலியன நுகர்ந்து நரகத்து வீழ்தலும் நல்லுணவே 
உண்டு துறக்கம் புகுதலும் பிறவும் நாவாள் விளையும் தீமையும் நலங் 
களுமே யாகலால் இவ்வாற்றானும் நாவடக்கம் இன்றியமையாமையுங் 
கொள்க . 

( கூ ) 
அறமனை காத்தல் 
கச. தார நல்வதந் தாங்கித் தலைநின்மின் 

ஊரு நாடு முவத்த லொருதலை 
வீர வென்றி விறன்மிகு விண்ணவர் 

சீரி னேத்திச் சிறப்பெதிர் கொள்பவே . 
( இ - ள் . ) தாரம் தாங்கி - மாந்தர்காள் ! நீவி நுங்கள் 
காதன் மனைவிமாரைப் பேணி ; நல்வ தம் தலை மின்மின் - நல்ல 


வளையாபதி 


நும்மை 


விரதங்களை மேற்கொண்டு வாழுமின் ; ஊரும் நாடும் உவத்தல் ஒரு 
தலை - அவ்வாறு வாழ்வீராயின் நீவிர் வாழு மூரேயன்றி எல்லா 
நாட்டு மக்களும் நுங்கள் வாழ்வினைக் கண்டு மகிழ்வது ஒருதலை 
யாம் ; வீரவென்றி விறல் மிகு விண்ணவர் - அதுவுமன்றி , வீரத்தா 
லுண்டாகிய வெற்றிப் பெருமைமிக்க தேவர்களும் ; சீரின் ஏத்தி - 
நுங்கள் புகழ் காரணமாக நும்மைப் பாராட்டித் தொழுது ; சிறப் 
பெதிர் கொள்ப - சிறப்ப 

எதிர்கொண்டழைப்பர் , 
என்பதாம் . 

( வி- ம் . ) தாரம் - மனைவி ஈண்டு அறநெறியால் மணந்து கொண்ட . 
பனைவிமார் என்க , அரயனை காமின் அர்ஜவ கடிமின் என இளங்கோ 
வடிகளாரும் அறிவுறுத்துதல் உணர்க .. நல்வதம் - நல்லவிரதங்கள் .. 
அவற்றை, 

பெருகிய கொலையும் பொய்யும் களவொடு பிறன்மனைக்கண் 
தெரிவிலாச் செலவு சிந்தை பொருள்வயிற் றிருகு பற்றும் 
மருவிய மனத்து மீட்சி வதமிவை யைந்தோ டொன்றி 

ஒருவின புலைசு தேன்க ளொருவுத லொழுக்க மென்றான் 
எனவரும் யசோதர காவியத்தாலுணர்க . இவற்றை அணுவிரதம் என்ப " 
னி , இளங்கோவடிகளார் , 

தெரிவுறக் கேட்ட திருத்தகு நல்லீர் ! 
பரிவு மிடுக்கணும் பாங்குற நீங்குமின் ! 
தெய்வந் தெளிமின் ! தெளிந்தோர்ப் பேணுமின் ! 
பொய்யுரை யஞ்சுமின் ! புறஞ்சொற் போற்றுமின் ! 
ஊனூண் துறமின் ! உயிர்க்கொலை நீங்குமின் ! 
தானஞ் செய்ம்மின் ! தவம்பல தாங்குமின் ! 
செய்ந்நன்றி கொல்லன்மின் ! தீநட் பிகழ்மின் ! 
பொய்க்கரி போகன்மின் ! பொருண்மொழி நீங்கன்மின் ! 
அறவோ ரவைக்கள மகலா தணுகுமின் ! 
பிறவோ ரவைக்களம் பிழைத்துப் பெயர்மின் ! 
பிறர்மனை அஞ்சுமின் ! பிழையுயி ரோம்புமீன் ! 
அறமனை காமின் ! அல்லவை கடிமின் 
கள்ளுங் களவுங் காமமும் பொய்யும் 
வெள்ளைக் கோட்டியும் விரகினி லொழிமின் ! 
இளமையுஞ் செல்வமும் யாக்கையு நிலையா 
உளநாள் வரையா தொல்லுவ தொழியாது 
செல்லும் தேஎத்துக் குறுதுணை தேடுமின் 
மல்லன்மா ஞாலத்து வாழ்வி ரீங்கு 


மூலமும் உரையும் 


25 


என விரிவகையாலறிவுறுத்தும் நல்லறங்களையே இச்செய்யுள் தொகை 
வகையால் தாரம் நல்வதம் தாங்கித் தலைநின்மின் ! என விளம்புகின்ற 
தென்க . இது முறை நிரனிறை தார நல்லிதம் என்பதும் பாடம் . ( கச ) 

விரதத்தின் விரிவகை , பிறர்மனை நயவாமை முதலியன 
கரு . பெண்ணின் ஆகிய பேரஞர்ப் பூமியுள் 

எண்ண மிக்கவ ரெண்ணினு மெண்ணிலார் 
பின்னி நின்ற பெருவினை மேல்வரும் 

என்ன தாயினு மேதில் பெண் ணீக்குமின் . 
( இ - ள் . ) போஞர்ப் பூமி யுள் - பெரிய துன்பமுழத்தற் 
கிடனான நரகருலகத்தின் கண்ணே ; பெண்ணின் ஆகிய எண்ணம் 
மிக்கவர் - பிறர் மனையாட்டியராகிய மகளிர் காரணமாகத் தீய 
நினைவுகள் மிகுந்த ஆடவர்கள் ; எண்ணினும் எண்ணிலார் -எண்ணு 
மிடத்தும் எண்ணிலாதவர் ஆவர் ; பின்னி நின்ற பெருவினை 
மேல்வரும் - நும் முயிரைப் பிணித்து கின்ற பெரிய தீவினைகள் 
மேலும் மேலும் வருவனவாம் ; என்ன தாயினும் - ஆதலால் நுங் 
கட்கு என்ன நலம் உண்டாவதா யிருந்தாலும் : எதில் பெண் நீக்கு 
மின் - பிறமகளிரை விரும்பு தல் ஒழிமின் என்பதாம் . 

( வி - ம் . ) பேரஞர்ப்பூமி என்றது நரகருலகினை ; நரகத்தில் வீழ்ந்து 
நலிபவருள் பிறர் மனைவிமாரை விரும்பித் தீவினை செய்தோரே எண்ணி 
றந்தவர் . பிறர் மனை நய திதலே மாபெருந்தீவினை ; அத்தீவினை மேல் 
மேல் வருகின்ற பிறவிகளினும் நும்மைத் தொடர்ந்துவந்து நலிவது 
எண்ணம் . ஆதலால் உங்கட்கு இப்பொழுது எத்துணையின்பம் வந்தாலும் 
பிறர்மனை நயவாதே கொண் மின் ! என்றவாறு . அறன்கடை நின்றாருள் 
எல்லாம் பிறன்கடை , நின்றாரிற் பேதையா ரில் என்பது பற்றிப் 
பிறர்மனை நயத்தலைப் பெருவினை என்றார் . 

இனி , இத் தீவினையே எல்லாத் தீவினைகளுக்குங் காரணமாதல் 
பற்றிப் பெருவினை மேல்வரும் என்றார் எனினுமாம் . என்னை ? 


" முடி பொரு ளுணர்ந்தோர் முதுநீ ருலகிற் 
கடியப் பட்டன வைந்துள வவற்றிற் 
கள்ளும் பொய்யுங் களவுங் கொலையுந் 
தள்ளா தரகுங் காமந் தம்பால் 
ஆங்கது கடிந்தோ ரல்லவை கடிந்தோரென 
நீங்கின ரன்றே நிறைதவ மாக்கள் 
நீங்கா ரன்றே நீணில வேந்தே 

தாங்கா நரகந் தன்னிடை யுழப்போர் " 
எனவரும் மணிமேகலையும் நோக்குக . 

( உஉ . கசுக - எச . ) 


உஉ 


வளையாபதி 


டி 


1 


பகைபாவ மச்சம் பழியென நான்கும் 
இகவாவா மில்லிறப்பான் கண் 

- குறள் , கசுகூ 
எனவும் , 

நலக்குரியார் யாரெனி மைநீர் வைப்பிற் 

பிறர்க்குரியா டோடோயா தார் " - குறள் , கசக 
எனவும் , வரும் திருக்குறள்களையும் நினைக . 
இனிக் கம்பநாடர் , இராமன் கூற்றாக , 

ஈர மாவது மிற்பிறப் பாவதும் 
வீர மாவதுங் கல்வியின் மெய்ந்நெறி 
வார மாவது மற்றொரு வன்புணர் 

தார மாவதைத் தாங்குந் தருக்கதோ ? 
என , ஓதுதலுமுணர்க . 

இனி , பிறர் மனை நயத்தற்கண் அறம்பொருளே யன்றி அவர் விரும்பும் 
ன் பந்தானும் இல்லையே ! அஃதொரு நோயேயாம் எனக் குமரகுருபர 
வடிகளார் , 

“ பிறன்வரை நின்றாள் கடைத்தலைச் சேறல் 
அறனன்றே ஆயினு மாக - சிறுவரையும் 
நன்னலத்த தாயினுங் கொள்க நலமன்றே 

மெய்ந்நடுங்க வுண்ணடுங்கு நோய் " 
எனக் கூறுகின்ற மெய்ம்மொழியும் உளங்கொள்க . 

இதுவுமது 
பொய்யன் மின்புறங் க றன்மின் யாரையும் 
வையன் மின்வடி வல்லன சொல்லி நீர் 
உய்யன் மின்னுயிர் கொன்றுண்டு வாழுநாள் 

செய்யன் மின் சிறி யாரொடு தீயன்மின் . 
( இ - ள் . ) பொய்யன் மின் - பொய்கூறாதீர்கள் ; புறங்கூறன் 
மின் - புறங்கூறாதீர்கள் ; யாரையும் வையன்மின் - எத்தகையோரை 
யும் இகழ்ந்து கூறாதீர்கள் ; வடிவு அல்லன சொல்லி நீர்உய்யன் 
மின் - அழகல்லா தனவற்றைக் கூறு மாற்றாலே உடலோம்பாதீர் 
கள் ; உயிர்கொன்று உண்டு வாழும் நாள் செய்யன்மின் - பிற 
வற்றின் உயிரைக் கொன்று அவற்றின் ஊனையுண்டு நுங்கள் 
வாழ்நாளை ஆக்கிக்கொள்ளாதீர்கள் ; சிறியாரொடு - கயமாக்க 
ளோடு ; தீயன்மின் - கேண்மை கொள்ளாதீர்கள் என்பதாம் . 

( d - ம். ) பொய் குறளை கடுஞ்சொல் , இழிதகவுடைய சொற்கள் 
இவற்றைச் சொல்லாதீர் . வடிவு - அழகு . சொல்லிற்கழகு வாய்மை 


கசு . 


மூலமும் உரையும் 


உங 


யுடைத்தாதல் . எனவே , பொய் என்றாயிற்று . பொய்கூறி உய்யன்மின் 
எனவே பொய்க்கரி கூறி உடலோம்ப வேண்டா ! என்றவாறாயிற்றாம் . 
பொய்யாவது - நன்மை பயவாத நிகழாதது கூறலும் தீங்கு பயக்கும் 
நிகழ்ந்தது கூறலும் ஆமென்க. எனவே பிறிதோருயிர்க்குத் தீங்கு 
பயக்கும் சொற்களைக் கூறாதொழிக என்றவாறு , என்னை ? 

வாய்மை யெனப்படுவ தியாதெனின் யாதொன்றுந் 
தீமை யிலாத சொலல் 

- குறள் , உகக 
எனவும் , 


பொய்ம்மையும் வாய்மை யிடத்த புரைதீர்ந்த 
நன்மை பயக்கு மெனின் " 

- குறள் , 
எனவும் வள்ளுவர் ஓதுமாற்றால் பொய்ம்மையினியல் உணர்க . 


இனி , புறங்கூறலாவது காணாதவழிப் பிறரை யிகழ்ந்துரைத்தல் . 
இது பெருந்தீவினை என்பதனை வள்ளுவர் பெருமான் , 


அறங்கூறா னல்ல செயினு மொருவன் 
புறங்கூறா னென்ற லினிது 

-குறள் , க அக 
என்பதனால் , தீவினை பலவற்றுள்ளும் இது மேம்பட்டது என்பதனாலும் , 


அறனழீ இ யல்லவை செய்தலிற் றீதே 
புறனழீஇப் பொய்த்து நகை 

--குறள் , 14 
எனவும் , 

" புறங்கூறிப் பொய்த்துயிர் வாழ்தலிற் சாத 
லறங்கூறு மாக்கந் தரும் 

- குறள் , க அகூ 
எனவும் , 

கண்ணின்று கண்ணறச் சொல்லினுஞ் சொல்லற்க 

முன்னின்று பின்றேக்கச் சொல் குறள் , க அசு 
எனவும் வரும் மூன்று குறள்களானும் அத்தீவினையின் கொடுமையை 
விளக்குதலானும் உணர்க . 

வைதல் - இகழ்ந்துரைத்தல் . யாரையும் என்றது - எளியோரா 
பினும் என்பதுபட நின்றது . வாழுநாள் செய்தல் - வாழ்நாளை வளர்த்துக் 
கோடல் தீயன் மின் - நட்புறாதேகொண்மின் . இஃதோர் அருஞ்சொல் 
ஆயினும் , இதன் பொருள் இன்னதே என்பது , சிறியாரொடு தீயன்மின் 
என்றதனாற் பெற்றாம் . தீயன என்ற பாட வேறுபாடுள்ளது . அதனைக் 
கொள்ளின் தீயன செய்யன் மின் எனக்கொள்க . சிறியார் - சிற்றின 
மாக்கள் . அவராவார் : நல்லதன் நலனும் தீயதன் தீமையும் இல்லை 
யென்போரும் , விடரும் தூர்த்தரும் நடரு முள்ளிட்ட குழு . இத்தகை 
யோர் கேண்மை அறிவைத்திரித்து இருமையுங் கெடுக்குமாகலின் 
சிறியாரொடு தீயன்மின் என்றார் . 


வளையாபதி 


தனை , 
நிலத்தியல்பா னீர்திரிந் தற்றகு மாந்தர்க் 
கினத்தியல்ப தாகு மறிவு 

-குறள் , சஉ , 
எனவும் , 


" மனத்தான மாந்தர்க் குணர்ச்சி யினத்தானா 
மின்னு னெனப்படுஞ் சொல் ” 

-குறன் , சடே . 
எளவும் , 

மனத்து எது போலக் காட்டி யொருவற் 
கினத்துள தாகு மறிவு 

- குறள் , சதி , 
எனவும் , 

நல்லினத்தி னூங்குந் துணையில்லை தீயினத்தி 
னல்லற் படுப்பதூஉ மில் " 


எனவும் வரும் திருக்குறள்களாலுணர்க . 


இதுவுடிது 


கஎ . 


கள்ளன் மின்கள வாயின யாவையும் 
கொள்ளன் மின் கொலை கூடி வருமறம் 
எள்ளன் மின்னில ரென்றெண்ணி யாரையும் 
நள்ளன் மின்பிறர் பெண்ணொடு நண்ணன்மின் . 


( இ - ள் . ) களவு ஆயின யாவையுங் கள்ளன்மின் -- களவு 
என்று கருதப்படுகின்ற தொழில் வாயிலாய் எப்பொருளையும் 
கவர் தல் செய்யாதொழிமின் ; கொலைகூடி வரும் அறம் கொள்ளன் 
மின் -உயிர்க்கொலையோடு கூடிவருகின்ற அறங்களை மேற்கொள்ளா 
தொழிமின் ; இலர் என்று எண்ணி எள்ளன்மின் - வறியவர் என்று 
நினைத்து யாரையும் இகழா திருமின் , யாரையும் நள்ளன்மின் - 
ஆராயாமல் யாரையும் நட்புக் கொள்ள தொழிமின் , பிறர் பெண் 
ணொடு நண்ணன்மின் பிறர், மனைவியர்பாற் செல்லாதொழிமின் 
என்பதாம் . 


( வி- ம் . ) களவு என்று பிறராற் கருதப்படும் படி எப்பொருளையும் 
கொள்ளாதொழிக ! என்றவாறு . கொலை கூடிவரும் அறம் என்றது , 
வேதியர் வேத வேள்விகளை . சிறு தெய்வங்கட்கு உயிர்ப்பலி செய்து வழி 
படுதல் முதலியனவுமாம் . யாரையும் நள்ளன் மின் என்றது , ஆராய்ந்து 
நல்லாரை நட்டலன்றிக் கண்டவரோடெல்லாம் நட்புச் செய்யற்க 
என்றவாறு . 

இனி இதன்கண் , கள்ளன் மின் களவாயின யாவையும் என்பதனை , 


மூலமும் உரையும் 


ரும் 


- 


( மணி 


எள்ளாமை வேண்டுவா னென்பா னெனைத்தொன்றும் 
கள்ளாமை காக்கதன் னெஞ்சு " 

குறள் , உ அக . 
எனவும் , 

" உள்ளத்தா லுள்ளலுந் தீதே பிறன் பொருளைக் 
கள்ளத்தாற் கள்வே மெனல் " 

- குறள் , உ அஉ . 
எனவும் வரும் குறள் முதலியவற்றானு முணர்க . கொலை கூடி 
அறம் கொள்ளன் மின் என்பதனை , 

“ அறவினை யாதெனிற் கொல்லாமை கோறல் 
பிறவினை யெல்லாந் தரும் 

- குறன் , கூடக . 
எனவும் , 

அவிசொரிந் தாயிரம் வேட்டலி வென்ற 
னுயிர்செகுத் துண்ணாமை நன்று " 

- குறள் , உதிக . 
எனவும் வருந் திருக்குறள்களானும் , 

கொலையற மாமெனும் கொடுந்தொழின் மாக்கள் 
அவலப் படிற்றுரை 

கூ ) 
எனவரும் மணிமேகலையானும் , ஏசுயவற்றை முற்கூறிப் போந்த மேற் 
கோள்களானு முணர்க 

( எ ) 
உண்டி கொடுத்தலின் உயர்வு 
கவு . துற்றுள வாகத் தொகுத்து விரல்வைத்த 

தெற்றுக் கஃதென்னினிதுவதன் காரணம் 
அற்றமில் தான மெனைப்பல வாயினும் 

துற்றவிழ் ஒவ்வாத் துணிவென்னு மாறே . 
( இ - ள் .) துற்று உளவாகத் தொகுத்து விரல் வைத்தது 
( துறவியாகிய ) நான் சோற்றினை மிகுதியாக ஏற்றுக் கையிலேந் 
வருதல் கண்டு ; அஃதெற்றுக்கெனின் - அங்கனம் செய்வதற்குக் 
காரணம் என்னையோ ? என்பாயாயின் , அற்றம் இல் தானம் 
எனைப்பல ஆயினும் -குற்றமில்லாத தானப் பொருள்கள் எத்துணை 
யும் பலவாயவிடத்தும் ; துற்று அவிழ் ஒவ்வாத் துணிவு என்னும் 
ஆறே- அவையெல்லாம் உண்ணும் சோற்றிற்கு நிகராகா என்பது 
தெளிவான முடிவு . 

இது அதன் காரணம் - இதுவே அங்கனம் 
செய்தற்குக் காரணமரம் என்பதாம் . 

( வி- ம் . ) வளையாபதி என்னும் பெருங்காப்பியங் கூறும் கதையின் 
யாம் சிறிது மறிகின்றிலேம் ஆயினும் இச் செய்யுள் யார் கூற்று எந்தச் 
செவ்வியிற் கூறப்பட்டிருக்கலாம் என்று ஊகித்துணர்ந்து இங்களம் 
உலர கூறினாம் . 


வளையாபதி 


பளவாக . 


துற்று - சோறு . 

மிகுதியாக . விரல் : ஆகுபெயர் , கை . 
ஒரு துறவி தன் பலிக்கலத்தில் நிரம்பச் சோறு ஏற்றுவருவானைக் கண்ட 
ஒருவன் நீ இங்ஙனம் மிகவும் சோறு தொகுத்து வருதற்குக் காரணம் 
என்னை ? 

என வினவினனாக , அதற்குக் காரணங் கூறுபவன் தானங்களும் 
வைத்து உண்டி கொடுத்தலே நனியுயர்ந்தது ஆகலின் யானும் காணார் 
கேளார் கான் முடப்பட்டோர் முதலியவர்க்குத் தானம் வழங்கவே இவ் 
வாறு ஏற்று வருகின்றேன் காண் ! என விடை கூறினன் என்க . ( இஃது 
ஊகமாத்திரமே ) 

அற்றம் - குற்றம் . தானப் பொருள்களுள் உண்டியே தலை சிறந்த 
தென்பதனை , 

" ஆற்று நர்க் களிப்போ ரறவிலை பகர்வோர் 
ஆற்ற மாக்க ளரும்பசி களைவோர் 
மேற்றே யுலகின் மெய்ந்நெறி வாழ்க்கை 
மண்டிணி ஞாலத்து வாழ்வோர்க் கெல்லாம் 
உண்டி கொடுத்தோர் உயிர்கொடுத் தோரே 

( மணி 


- 


கஉ 


என்பதனானும் , துறவிகள் சோறு மிகவு மிரந்து ஏனையோர்க்கு வழங்கும் 
வழக்கமுடையர் என்பதனை , 

ஐயக் கடிஞை கையி னேந்தி 
மையறு சிறப்பின் மனைதொறு மறுகிக் 
காணார் கேளார் கான்முடப் பட்டோர் 
பேணுந ரில்லோர் பிணி நடுக் குற்றோர் 
யாவரும் வருகவென் றிசைத்துட னூட்டி 
யுண்டொழி மிச்சிலுண் டோடு தலை மடுத்துக் 

கண் படை கொள்ளுங் காவலன் நானென் 
எனவரும் ஆபுத்திரன் வரலாற்றானுமுணர்க . 


அருளுடைமை 
ஆற்று மின்னரு ளாருயிர் மாட்டெலாந் 
தூற்று மின்னறந் தோநனி துன்னன்மின் 
மாற்று மின்கழி மாயமு மானமும் 
போற்று மின் பொருளாவிவை கொண்டு நீர் . 

ள் . ) நீர் ஆர் உயி மாட்டெலாம் அருள் ஆற்றுமின் - 
நீயிர் அரிய உயிரினங்களிடத்தெல்லாம் அருள் செய்வீராக ! 
அறம் தூற்றுமின் - நல்லறங்களை நாடோறும் மாந்தர்க்குக் கூறு 
வீராக !; தோம் நனி துன்னன்மின் - தீவினைகளைப் பொருந்தாது 
மிகவும் ஒழிவீராக !; மாயமும் கழி மானமும் போற்றுமின் 


- 


மூலமும் உரையும் 


: 


சனையையும் மிகையாய மானத்தையும் விலக்குவீராக !: இவை 
பொருளாக் கொண்டு போற்றுமின் - இவ்வறங்களை உறுதிப் 
பொருளாகக் கருதிப் பேணி வாழ்வீராக !; என்பதாம் . 

( வி . 0. ) எவ்வுயிர்க்கும் அருள் செய்க ! அறங்களையே யாவர்க்கும் 
அறிவுறுத்துக ! தீவினையை அஞ்சுக ! வஞ்சகத்தையும் மாண்பிறந்த 
மானத்தையும் விலக்குக . இவ்வறங்களையே பொருளாகப் பேணி நல் 
வாழ்வு வாழ்வீராக ! என்றவாறு . 

( வி- ம் . ) அருள் - தொடர்பு பற்றது இயல்பாக எல்லாவுயிர்கண் 
மேலும் செல்வதாகிய இரக்கம் . 

" அருட்செல்வஞ் செல்வத்துட் செல்வம் பொருட்செல்வம் 
பூரியார் கண்ணு முௗ 

குறள் , உசக 
எனவும் , 

" நல்லாற்ற ஓடி யருளாள்க பல்லாற்றாற் 
றேரினு மஃதே துணை " 

- குறள் , உசஉ . 
எனவும் , 

" அருள் சேர்ந்த நெஞ்சினார்க் கில்லை யிருள்சேர்ந்த 
வின்னா வுலகம் புகல் " 

குறள் , உச 
எனவும் , 

மன்னுயி ரோம்பி யருளாள்வாற் கில்லென்ப 
தன்னுயி ரஞ்சும் வினை " 

- குறள் , உசசு 
எனவும் , 

" அல்லல் அருளாள்வார்க் கில்லை வளிவழங்கு 
மல்லன்மா ஞாலங் கரி 

--குறள் , உசக 
எனவும் , 

அருவில்லார்க் கவ்வுலக மில்லை பொருளில்லார்க் 
கிவ்வுலக மில்லாகி யாங்கு 

- குறள் , உச எ 
எனவும் வருகின்ற திருக்குறள்களான் அருளறத்தின் மாண்புணர்க . 

தூற்றுமின் என்றது , யாண்டும் யாவர்க்கும் அறிவுறுத்துமின் 
என்பதுபட நின்றது . தோம் - குற்றம் ; தீவினை . 

இனி , தீவினையை நயந்து செய்யற்க வென்பார் நனிதுன்னன் மின் . 
தீவீனை தீயவே பயத்தலான் அதனைத் துன்னாமையே உயிர்க்குறுதியா 
பிற்று என்றார் . 
இதனை , 
அருங்கேட னென்ப தறிக மருங்கோடித் 
தீவினை செய்யா னெனின் 

- குறள் , 
என்பதனானும் , உணர்க . 


வளையாபதி 


இன்னும் , 


தீயவை செய்தார் கெடுத னிழறன்னை 
வீயா தடியுறைந் தற்று 

-- குறன் , 10 
எனவும் , 

" தன்னைத்தான் காதல னுயி னெனைத்தொன்றுந் 
துன்னற்க தீவினைப் பால் 

குறன் . உ 0 க 
எனவும் , 

தீயவை தீய பயத்தலால் தீயவை 
தீயினும் அஞ்சப் படும் 

-குறள் , 10 அ 
எனவும் வருந் திருக்குறள்களையும் நினைக . 


மாயம் - வஞ்சம் ; பொய்யுமாம் . கழிமானம் என மாற்றுக. கழி 
மானம் - மாண் பிறந்த மானம் . அஃதாவது 

அந்தணர் சான்றோர் அருந்தவத்தோர் தம் முன்னோர் தந்தை தாய 
ரென்றிவரை வணங்காமையும் , முடிக்கப்படாதாயினும் கருதியது 
முடித்தே விடுதலும் முதலாயின. பொருளா : 

ஆக்கச்சொல்லீறு 
செய்யுள் விகாரம் . 


கெட்டது . 


இதுவுமது 


பொருளைப் பொருளாப் பொதிந்தோம்பல் செல்லா 
தருளைப் பொருளா வறஞ்செய்தல் வேண்டும் 
அருளைப் பொருளா வறஞ்செய்து வான் கண் 
இருளிலியல் பெய்தாத தென்னோ நமரங்காள் . 


( இ - ள் . ) நமரங்காள் எஞ்சுற்றத்தீரே !; பொருளைப் 
பொருளாப் பொதிந்து ஓம்பல் செல்லாது - செல்வப் பொருளை 
மிகவும் ஈட்டு தலே மாந்தர்க்கு உறுதிப் பொருளாவது என்று கருதி 
அவற்றைக் கட்டிவைத்துக் காத்திராமல் ; அருளைப் பொருளா 
அறஞ்செய்தல் வேண்டும் - அருளையே உறுதிப்பொருளாகக் கரு . 
அப்பொருளாலே நல்லறங்களைச் செய்தல் வேண்டும் . அஃதே அறி 
வுடைமையாம் ; அருளைப் பொருளா அறஞ் செய்து - நீர் பொரு 
ளீட்டுகின் றீராயினும் , அருளையே உறுதிப் பொருளாக வுணர்ந்து 
அப்பொருளாலே அறங்களைச் செய்து ; வான்கண் - அவ்வறத்தின் 
பயனாகிய மேனிலையுலக வாழ்வினைப் பெற்று ; இருள் இல் இயல்பு 
எய்தாதது என் - அங்கு ஒளியுடைய பண்பினையடைய முயலாமைக் 
குக் காரணம் என்னையோ ? இன்னே அறஞ் செய்மின் / என்பதாம் . 
( வி - ம் . ) ) பொருள் - செல்வப் பொருள் . 

அவை பொன் மணி 
நெல் முதலியன . பொருளாக எனல் வேண்டிய ஆக்கச்சொல் ஈரிடத்தும் 


மூலமும் உரையும் 


ஈறு தொக்கன ; செய்யுள் விகாரம் . பொருளாக - உறுதிப் பொருளாக . 
பொதிதல் - மறைத்து வைத்தல் . ஓம்பல் செல்லாது - ஓம்பாமல் என் 
னும் ஒரு சொன்னீர்மைத்து . அருளே மேனிலையுலகில் ஒளியுடைய 
வாழ்க்கை நல்கும் உறுதிப் பொருளாக வுணர்ந்து என்க . 

வான் : ஆக 
பெயர் , மேனிலையுலகம் . அறம் : விருந்தோம்பல் ஈதல் முதலியன . இருள் 
இல் இயல்பு - ஒளியுடைய தன்மையுடைய அமரவாழ்வு . இன்னே அறஞ் 
செய்மின் என்பது குறிப்பெச்சம் . 

அருட்செல்வஞ் செல்வத்துட் செல்வம் பொருட்செல்வம் 
பூரியார் கண்ணு முள " 

- குறள் , உசக 
என்பதனால் அருட்செல்வம் பொருட்செல்வம் என்னும் இரண்டனுள் 
மெய்யாய செல்வம் அருட் செல்வமே என்பதும் , 

தல்லாற்று ஓடி யருளாள்க பல்லாற்றாற் 
றோனு மஃதே துணை 

--குறள் , உசஉ 
என்பதனால் ஆருயிர்த் துணையாவது அருட்செல்வமே ஆதலால் அஃதே 
பெறற்பாலது என்பதும் , உணர்க . 

" அருள் சேர்ந்த நெஞ்சினர்க் கில்லை இருள்சேர்ந்த 
இன்னு வுலகம் புகல் 

- குறள் , உசக 
என்பதனால் அருளுடையோர் வான்கண் இருளில் இயல்பு எய்துதல் ஒரு 
தலை ஆகவும் அத்தகைய பேரின்ப வாழ்க்கையை நீயிர் பெற முயலாமை 
என்னையோ ? என்றவாறு . இனி , பொருளால் வரும் பயன் அருளுடைய 
ராகி ஈதலே ஆவதளை , 


“ தெண்கடல் வளாகம் பொதுமை யின்றி 
வெண்குடை நிழற்றிய ஒருமை யோற்கும் 
நடு நாள் யாமத்தும் பகலுந் துஞ்சாள் 
கடுமாப் பார்க்குங் கல்லா வொருவற்கும் 
உண்பது நாழி யுடுப்பவை பிரண்டே 
பிறவு மெல்லா மோரொக் கும்மே 
செல்வத்துப் பயனே யீதல் 

துய்ப்பே மெனினே தப்புந பலவே - புற்நா , கசுக 
எனவரும் நக்கீரனார் மொழியானுணர்க . 

( 20 ) 


புலான் மறுத்தல் 


உக . தகா துயிர்கொல் வானின் மிகாமையிலை பாவம் 

அவாவிலையி லுண்பான் புலால் பெருகல் வேண்டும் 
புகாவலைவி லங்காய்ப் பொறா துபிற வூன்கொன் 
றவாவிலையில் விற்பானு மாண்டதுவே வேண்டுமால் .. 


வளையாபதி 


ஊன் 


இ - ள் . ) அவா 

விலையில் உண்பான் 

ஊனுண்ணும் 
அவாவினாலே அதனை விலை கொடுத்து வாங்கித் தின்பவன்றானும் ; 
புலால் பெருகல் வேண்டும் - அந்த ஊனுணவு நாடோறும் மிகுதி 
யாக வரு தலையே விரும்புவான் ; வலைவிலங்கு புகா ஆய்ப் 
பொறாது - தான் வலையிற் பிடித்த விலங்குகளே தனக்கு 
உணவாகவும் அத்துணையின் அமைதியுறாமல் ; விலை அவாவில் 
மேலும் விலைப் பொருள் பெறுகின்ற அவாக் காரணமாக ; பிற 
கொன்று ஊன் விற்பானும் - பிற வுயிரினங்களைக் கொன்று 
அவற்றின் ஊன்களைக் கொணர்ந்து விற்பவனும் ; ஆண்டதுவே 
வேண்டும் - அவ்விடத்து அவ்வூன் மிகுதியும் கிடைப்ப தனையே 
விரும்புவான் ; உயிர் கொல் வானின் பாவம் மிகாமை இலை - 
ஆதலால் உயிரைக் கொல்பவனிடத்துப் போலவே தீவினை 
இவர்களிடத்தும் மிகுவ தாம் . தகாது - ஆகவே விலைப்பாலில் ஊன் 
கொண்டுண்ணல் அறவோர்க்குத் தகாத செயலாம் என்றவாறு . 

ஊன் உண்ணும் அவாவினாலே ஊன் உண்பவன் அவ்வூன் உணவு 
மிகுதியாகக் கிடைத்தலையே விரும்புவான் . ஆகவே அவன் கொலைக்குடன் 
பட்டானாகிக் கொன்றவனே ஆகின்றான் . என்னை ? ஊன் விற்பவனும் 
அங்ஙனமே 

மிகுதியாகக் கிடைப்பதனையே விரும்பிக் கொல் 
கின்றான் . ஆதலால் 

கொல்பவனுக்குத் தீவினை மிகுவது போலவே 
உண்பவனுக்கும் மிகுதல் ஒரு தலை . 

ஆதலால் 

ஊனுண்ணல் தகாது 
என்பதாம் . ஆண்டருகல் வேண்டும் என்பது பாட வேறுபாடு 
இனி, 
தினற்பொருட்டாற் கொல்லா துலகெனின் யாரும் 

விலைப்பொருட்டா லூன்றருவா ரில் " -குறள் , 
என வள்ளுவனார் கூறுதலும் காண்க . இனி , இக்கருத்தினை , 

வெற்றுடம் புண்பதும் வேலின் விளிந்தவை 
தெற்றென வுண்பதுந் தீமை தருமென்னை 
பொற்றை நின்றாடுணை யூறு படுத்தவட் 

குற்றமன்றோ சென்று கூடுவ தேடா - நீலகேசி , கூ கூஉ 
என்றற்றொடக்கத்து நீலகேசிச் செய்யுள்களானும் அவற்றிற்கு பாம் 
வகுத்துள்ள உரைப்பகுதிகளானும் நன்குணர்க . 
இன்னும் ,, 
உகுநெற் பலகூட்டி யுண்டி முடிப்பான் 
மிகுநெல் லுதிர்வதனை வேண்டும் - தகவுடையோ 
ருண்ணாப் படு முடையை யுண்பானுயிர் மரண 

மெண்ணுாத வாறுண்டே யிங்கு " -டிை உரை மேற்கோள் , உக 
எனவரும் வெண்பாவானும் உணர்க . 


( உக ) 


மூலமும் உரையும் 


ஊனுண்போரின் இழிதகைமை 
உஉ . பிறவிக் கடலகத் தாராய்ந் துணரின் 

தெறுவதிற் குற்ற மிலார்களு மில்லை 
யறவகை யோரா விடக்கு மிசைவோர் 
குறைவின்றித் தஞ்சுற்றந் தின்றன ராவார் . 
( இ - ள் . ) பிறவிக் கடல் அகத்து ஆராய்ந்து உணரின் - 
உயிரினங்கள் பிறப்புற்றுழலாநின்ற கடல்போன்ற இப்பேருலகத் 
தின்கண் ஆராய்ந்து காணுமிடத்து ; தெறுவதின் குற்றம் 
இலார்களும் இல்லை - பிறவுயிரைக் கொல்வதனாலுண்டாகுந் தீவினை 
யில்லா தவர் ஒருவரேனும் இலராவார் ; அறவகை ஓரா விடக்கு 
மிசைவோர் - ஆயினும் , அறமுறைகளை ஆராய்ந்துணராமல் ஊன் 
தின்பவர் ; குறைவு இன்றித் தம் சுற்றம் தின்றனர் ஆவார் 
அவருள்ளும் யாதோரவலமுமின்றித் தம்முடைய மனை மக்கள் 
முதலிய சுற்றத்தாரைக் கொன்று தின்ற அத்துணைக் கொடு 
வினையாளரே யாவர் என்பதாம் . 

( வி- ம் . ) உய்ந்து கரையேற ஒண்ணாதபடி விரிந்து கிடத்தலின் பிற 
வியைக் கடல் என்றார் . வள்ளுவனரும் பிறவாழி என்பதுணர்க . 
பிறவியுட்பட்டுழல் வோர் தம்வாழ்நாளில் யாதோருயிரையும் கொல் 

தூயராகவே வாழ்வது யாவரானும் இயலாததொன்றேயாம் . 
உலகின் கண் கண்ணாற் காணப்படாத சிற்றுயிர்களும் கொதுகு எறும்பு 
போல்வனவும் யாண்டும் நிறைந்திருத்தலால் தெரிந்தோ தெரியாமலோ 
இவற்றைக் கொல்லாதவர் யாருமிலர் . அங்ஙனமிருப்பினும் , ஆறறிவு 
படைத்த மாந்தர் அறமுணர்ந்து கொலைவினை ஒரீஇ வாழல் வேண்டும் 
அன்றோ. ஊன் உண்பவர் யாவரும் கேளிர் என்னும் மெய்யுணர்வின்மை 
யாலே தமக்கு நெருங்கிய உறவுடைய 

உயிரினங்களைக் கொன்று 
அவற்றின் ஊனைத் தின்கின்றனர் . இவ்வாற்றால் இவர் தம் மனைவி 
மக்களைத் தின்பவர் போன்று பெருந்தீவினையாளரே என்பதில் ஐயமில்லை 
என்பதாம் . 

கொலைவினைய ராகிய மாக்கள் புலைவினையர் 
புன்மை தெரிவா ரகத்து " 

-குறள் , 605 
எனவும் , 

அறிவின குைவ துண்டோ பிறிதினேய் 

தந்தோய்போற் போற்றாக் கடை " - குறள் , கூகஅ 
எனவும் , வரும் திருக்குறள்களையும் நோக்குக . 

" யாதும் ஊரே யாவருங் கேளிர் " என்னும் கணியன் பூங்குன்றனார் 
மணிமொழியால் எல்லாவு பிர்களும் நெருங்கிய உறவுப் பண்புடை 
யனவே என்பதனை யுணர்க. இம்மெய்யுணர்வின்மையால் பாத்தா 
ஊன் தின்கின் றனர் என்றிரங்கியபடியாம் . 

( - ) 


லாது 


வளையாபதி 


உங .. 


செவியறிவுறாஉ 
உயிர்க ளோம்புமி னூன் விழைந் துண்ணன்மின் 
செயிர்க ணீங்குமின் செற்ற மிகந்தொரீஇக் 
கதிகணல் லுருக் கண்டனிர் கைதொழு 
மதிகள் போல மறுவிலிர் தோன்று வீர் . 

இ - ள் . ) உயிர்கள் ஓம்புமின் - எல்லாவுயிர்களையும் அருள் 
கூர்ந்து காப்பாற்றுவீராக !; ஊன் விழைந்து உண்ணன்மின்-பிற 
வுயிரினங்களின் ஊனை விரும்பி உண்ணற்க; செற்றம் இகந்து 
ஒரீ இ-வெகுளியைத் துவர விலக்கி ; செயிர்கள் நீங்குமின் - காம 
முதலிய குற்றங்களினின்றும் நீங்கி வாழுவீராக ; கதிகள் நல்லுருக் 
கண்டனிர் - இவ்வாறு வாழ்வீராயின் மேல்வரும் பிறப்புக்களி லே 
மேனிலை யுலகங்களிலே தேவர் முதலியோராய் அழகிய உருவங்களை 
அடைந்து ; கைதொழுமதிகள் போல -உலகத்தார் கை குவித்துத் 
தொழுகின்ற குளிர்ந்த நிறைத் திங்கள் போன்று ; மறுவிலிர் 
தோன்றுவீர் - குற்றமில்லா தவர்களாய் அருள் நிரம்பிப் புகழொடு 
விளங்குவீர் என்பதாம் . 

( வி - ம் . ) உயிர்களை ஓம்புதலாவது - சோர்ந்தும் கொலைவாராமல் 
குறிக்கொண்டு உயிர்களைப் பாதுகாத் தொழுகுதல் . இவ்வறமே 
நூலோர் தொகுத்த அறங்களுள் தலை சிறந்த அறமாதல் பற்றி முற்பட 
ஓதினர் . என்னை ? 

" பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் 

தொகுத்தவற்று ளெல்லாந் தலை - குறள் , உஉஉ 
எனவரும் திருக்குறளும் நோக்குக . வேள்வி முதலியவற்றிற் கொன்று 
ஊனுகர்தல் நல்லறமே என்னும் மடவோரும் உளர் ஆகலின் நீயிர் 
விழைந்து எவ்வாற்றானும் ஊனுண்ணாதொழிமின் . உண்பீராயின் நரகத்து 
வீழ்ந்து நலிகுவிர் என்பார் விழைந்து ஊன் உண்ணன் மின் என்றார் . 
தனை , 

நன்குகு மாக்கம் பெரிதெனினுஞ் சான்றோர்க்குக் 
கொன்றாகும் ஆக்கம் கடை " 

- குறள் , கூ உ அ 
எனவும் , 

உண்ணுமை யுள்ள துயிர் நிலை யூனுண்ண 
அண்ணுத்தல் செய்யா தளறு " 

குறள் , உருரு 
எனவும் வரும் குறள்களானு முணர்க . 

செற்றம் - வெகுளி. செயிர் - காம முதலிய ஆறுவகைக் குற்றங்களும் 
ஆம் . தீவினை பிறத்தற்கெல்லாம் வெளியே தலைசிறந்த காரணமாக 
லின் , செயிர்கள் நீங்குமின் என்றொழியாது அதனைத் தனித்தெடுத்தும் 
ஓதினர் . இவ்வாறெல்லாம் நாடொறும் நல்லறம் பேணி வாழுதிராயின் 


மூலமும் உரையும் 


நீயிர் ஒளியுலகில் அழகிய தேவயாக்கை பெற்றுத் திகழுவீர் என்று அவந் 
றின் பயனையும் உடனோதினர் . என்னை ? 


- குறள் , உக 


சிறப்பினுஞ் செல்வமு மீனு மறத்தினுஉங் 

காக்க மெவறே வுயிர்க்கு 
எனவும் , 

" அறத்தினூஉங் காக்கடி மில்லை யதனை 

மறத்தலி னூங்கில்லை கேடு 
எனவும் வரும் திருக்குறள்களையும் நோக்குக . 


குறள் , கூட 

(உட ) 


தவத்தின் மாண்பு 


உச . 


பொருளொடு போகம் புணர்தலுறினும் 
அளுதல் சான்ற வருந்தவஞ் செய்ம்மின் 
இருளில் கதிச் சென் றினியிவண் வாரீர் 
தெருள லுறினுந் தெருண்மி னதுவே . 


( இ - ள் . ) பொருளொடு போகம் புணர் தலுறினும் - நீங்கள் 
நல்லாற்றினின்று பொருளீட்டுந் தொழிலி லீடுபட்டிருந்தாலும் 
இல்லறத்திலே மனைவிமாரொடு இன்பம் நுகர்ந்து வாழ்வீரா 
யினும் ; ஆகுக !; அருளுதல சான்ற அருந் தவஞ் செய்ம்மின் - 
பிறவுயிர்களுக்கு அருள் செய்தலே மிக்க , செயற்கரிய தவவொழுக் 
கத்தையும் மேற்கொள்ளக் கடவீர் ; இருள் இல் கதிச்சென்று 
மயக்கமில்லாத உயர் பிறப்பெய்தி : இவண் இனி வாரீர் - இந்கில 
வுலகத்தே இன்னும் வந்து பிறவாப் பெருமையை எய்துவீர் : 
தெருளல் உறினும் - நீங்கள் பல்லாற்றான் ஆராய்ந்து தெளிக் 
தாலும் ; அதுவே - அததவமே முடி பொருளாம் ; தெருண்மின் - 
தெரிந்து கொண்மின் ; என்பதாம் . 

( வி - ம் . ) அறநெறி நின்று பொருளீட்டுதலும் மகளிரொடு 
புணர்ந்தின் புற்றிருத்தலும் தவவொழுக்கத்திற்கு இடையூறுகள் ஆக 
மாட்டா . பொருள்களின் பால் பற்றின்மையும் காமவின்பத்தின்பால் 
அழுந்தாமையும் , உற்றநோய் நோன்றலும் உயிர்க்குறுகண் செய்யாமை 
யுமே மெய்யாய தவமாகலின் இவ் வொழுக்கமுடையீராய் வாழக்கடவீர் . 
இவ்வாழ்க்கை நும்மை மேன் மேலும் உயர்பிறப்பிற் செலுத்தி வீடு 
பேற்றினையும் தல்கும் என்றவாறு . 
தெனை , 
உற்றநோய் நோன்ற லுயிர்க்குறுகண் செய்யாமை 
பற்றே தவத்தில் குரு " 

- குறள் , உக்க 
எனவும் , 


கூச 


வளையாபதி 


தன்னுயிர் தானறப் பெற்றானை யேனைய 

மன்னுயி ரெல்லாந் தொழும் " 
எனவும் , 


- குறள் , உசு அ 


மழித்தலும் நீட்டலும் வேண்டா வுலகம் 

பழித்த தொழித்து விடின் 
எனவும் வருந் திருக்குறள்களானும் உணர்க . 


- குறள் , உ அ O 


இன்னும் சைவர் முதலிய பிற சமயத்தாரும் இங்ஙனமே கூறுதலை , 


“ தேசமிடம் காலந்திக் காசனங்க ளின்றிச் 

செய்வதொன்று போல் செய்யாச் செயலதனைச் செய்தங் 
கூசல்படு மனமின்றி யுலாவ னிற்ற 

லுறக்கமுணர் வுண்டிபட் டினியிருத்தல் கிடத்தல் 
மாசதனிற் றூய்மையினின் வறுமை வாழ்வின் 

வருத்தத்திற் றிருத்தத்தில் மைதுனத்திற் சினத்தி 
ைைசயினின் வெறுப்பினிவை யல்லாது மெல்லா 
மடைந்தாலு ஞானிகடா மரனடியை யகலார் 

சித்தி , உஅக 
எனவும் , 


வு 


" நாடுகளிற் புக்குழன்றும் காடுகளிற் சரித்தும் 

நாக முழை புக்கிருத்துந் தாக முதற் றவிர்ந்தும் 
நீடுபல காலங்கள் நித்தரா யிருந்தும் 

நின்மல ஞா னத்தையில்லார் நிகழ்ந்திடுவர் பிறப்பின் 
ஏடுதரு மலர்க்குழலர் முலைத்தலைக்கே யிடைக்கே 

எறிவிழியின் படுகடைக்கே கிடந்துமிறை ஞானங் 
கூடுமவர் கூடரிய வீடுங் கூடிக் 
குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே யிருப்பர் . 

--சிவ - சித்தி , 5.00 
எனவும் , 


" சாக்கிரத்தே யதீதத்தைப் புரிந்தவர்கள் உலகிற் 

சருவசங்க நிவிர்த்திவந்த தபோதனர்க விவர்கள் 
பாக்கியத்தைப் பகர்வதுவே னிம்மையிலே யுயிரின் 

பற்றறுத்துப் பரத்தையடை பராவுசிவ ரன்றோ 


மூலமும் உரையும் 


ஆக்குமுடி கவித்தரசாண்டவர்களரி வையரோ 

டனுபவித்தங் கிருந்திடினு மகப்பற்றற் றிருப்பர் 
நோக்கியிது புரியாதோர் புறப்பற்றற் றாலு 

நுழைவர்பிறப் பினின் வினைகள் நுங்கி டாவே 
எனவும் வருகின்ற சிவஞான சித்தியார் ( உ அஎ ) முதலியவற்றாலும் , 

( ம.ச ) 


உணர்க . 


| 


இதுவுமது 
ரு . தவத்தின் மேலுறை தவத்திறை தனக்கல தரிதே 

மயக்கு நீங்குதல் மனமொழியொடு மெயில் செறிதல் 
உவத்தல் காய்தலொ டிலா துபல் வகையுயிர்க் கருளை 
நயத்து நீங்குதல் பொருடனை யனையது மறி நீ . 

( இ - ள் . ) தவத்தின்மேல் உறை - தவ வொழுக்கத்தின் 
மட்டுமே நின்று உயிர் வாழ்தல் ; தவத்து இறை தனக்கு அலது 
அரிது - அத் தவவொழுக்கத்திற் கெல்லாம் தலைவனாயிருக்கின்ற 
அருகக் கடவுளுக்குக் கைகூடுவதல்லது நம்மனோர்க்கு மிகவும் 
அரியதொரு செயலேயாகும் . ஆயினும் , நம்மனோர்க்குத் தவ 
மாவது ; மயக்கு நீங்குதல் - மயக்கம் நீங்கிப் பொருளியல் புணர் 
தலும் ; மனம் மொழியொடு மெயில் செறிதல் - மனமும் மொழியும் 
உடம்புமாகிய மூன்று கருவிகளையும் அடக்கி அறமாகிய சிறைக் 
கோட்டத்தின் கண்ணிருத்தல் ; உவத்தல் காய்தலொடு இலாது - 
விரும்புதலும் வெறுத்தலுமாகிய குணங்களோடிராமல் ; பல்வகை 
உயிர்க்கு அருளை நயந்து - பல்வேறு வகைப்பட்ட உயிரினங்களிடத் 
தும் அருள் கூர்தலையே விரும்பி ; பொருள் தனை நீங்குதல் - பொய்ப் 
பொருள்களின் பாற் பற்றுவையாது ஒழிதல் ; அனையதும் நீ அறி - 
ஆகிய இவற்றை மேற்கோடலே யாம் . அத்தவத்தினையும் நீ நன் 
குணர்ந்து கொள்ளக் கடவை ! என்பதாம் . 

( வி - 1. ) தவம் செயற்கரிய தொன்றெனக் கருதி அதனை விட்டுவிட 
வேண்டா ! தவத்தோர்க்குக் கூறப்பட்ட முழுவிலக்கணங்களும் தவத் 
தோர்க்கெல்லாம் இறைவனாகிய அருகக் கடவுளுக்கே பொருந்துவதாம் . 
ஆயினும் , அஃது அருமையுடைத்தென்று அசா அவாமை வேண்டும் . அத் 
தவம் நம்மனோர் ஆற்றுமளவிற்கு எளிய தூ உமாம் . அஃதாவது 

பொருளல்லவற்றைப் பொருளாகக் கருதும் மயக்கம் நீங்குதலும் , 
மனமொழி மெய்களை அடக்கித் தீதொரீஇ நன்றின்பாலுய்த்தலும் , 
விருப்பு வெறுப்பற்றிருத்தலும் , பொய்ப் பொருள்களைப் பற்றிக் கிடவா 
மையும் , எவ்வுயிர்க்கும் அருளுடையராயிருத்தலும் ஆகிய இவ் வொழுக் 
கமே நம்மனோர்க்குத் தவமாம் . ஆதலால் இவற்றை மேற்கோடல் 
யாவர்க்கும் கூடும் அன்றோ என்றவாறு . 


வளையாபதி 


குறள் , 


இவற்றை; நிரலே , 

பொருளல்ல வற்றைப் பொருளென் றுணரும் 

மருளான மாணாப் பிறப்பு 
எனவும் , 

“ இருணீங்கி இன்பம் பயக்கு மருணீங்கி 
மாசறு காட்சி யவர்க்கு 

--குறள் , கரு . 
எனவும் , 


அடல்வேண்டு மைந்தன் புலத்தை விடல்வேண்டும் 

வேண்டிய வெல்லா மொருங்கு " - குறள் , கூசங . 
எனவும் , 

" நன்றாங்கா னல்லவாக் காண்பவ ரன்றாங்கா 
லல்லற் படுவ தெவன் " 

குறள் , உ எக . 
எனவும் , 

“ வகுத்தான் வகுத்த வகையல்லாற் கோடி 

தொகுத்தார்க்குந் துய்த்த லரிது -குறள் , எ எ 
எனவும் ; ( குறிப்பு - இவ்விரண்டும் விருப்பு வெறுப்பினீங்கற்கு வேண்டுவன) 

" அருளில்லார்க் கவ்வுலக மில்லை பொருளில்லார்க்கு 
இவ்வுலக மில்லாகி யாங்கு 

--குறள் , உசா 
எனவும் வரும் திருக்குறள்களானுமுணர்க . 

( உரு ) 


ணைவிழைச்சு 


உசு . 


எண்ணின்றி யே துணியு மெவ்வழி யானு மோடும் 
உண்ணின்று ருக்கு முரவோருரை கோடலின்றாம் 
நண்ணின்றி யேயு நயவாரை நயந்து நிற்குங் 
கண்ணின்று காம நனிகாமுறு வாரை வீழ்க்கும் . 


( இ - ள் . ) காமம் - காமமானது ; எண் இன்றியே துணியும்- 
ஆராய் தல் சிறிது மின்றியே செயல் செய்யத் துணியும் ; எவ்வழி 
யானும் ஓடும் - நல்வழி தீயவழி என்று நாடுதலின்றி எந்தவழி 
யினும் விரைந்து செல்லும் : உள் நின்று உருக்கும் - தான் விரும்பிய 
வாறு இன்பந் துய்த்தற் கிடையூறு நேர்ந்தவிடத்து நெஞ்சத்தின் 
கண்ணின்று நலிந்து உள்ளத்தையும் உடம்பினையும் மெலிவிக்கும் , 
உரவோர் உரைகோடல் இன்று ஆம் - அறிஞர் கூறும் அறவுரை" 
களைச் சிறிதும் பேணுதலும் இல்லையாகும் ; நண்ணின்றியேயும் - 


மூலமும் உரையும் 


கடன் 


தன்பால் கேண்மையில்லாமலும் தன்னைச் சிறிதும் விரும்பாமலு 
மிருப்பவரையும் பெரிதும் விரும்பி அவ்விருப்பத்தை விடாது 
நிற்கும் ; நனி காமுறுவாரை - தன் உந்துதலாலே மிகவும் இணை 
விழைச்சினை விரும்புவாரை ; வீழ்க்கும் - தீவினைக்கண் வீழ்த்தி 
விடும் ; ஆதலால், கண் இன்று - அக்காமத்திற்குக் கண்ணில்லை 
என்பர் உலகோர் என்பதாம் . 

( வி - ம் . ) எண் - ஆராய்ச்சி . எண் இன்றியே துணியும் என்றது 
தனைச் செய்தால் அதன் விளைவு இன்னதாகும் என்று ஆராய்ச்சியின்றி 
யாது நிகழினும் நிகழுக வென்று காரியஞ் செய்யத் துணியும் என்பதாம் . 

காமத்தின் பண்பு இன்னதாதலை இராமாயண முதலிய காப்பியங் 
களிற் காண்க . உலகியலினும் யாண்டுங் காணலாம் . எவ்வழியானும் 
ஓடும் என்றது முறை நோக்காமல் யாவரிடத்தும் செல்லும் என்றவாறு . 
காமம் இத்தகைய இழிகுணமுடைத்தென்பது கருதியன்றோ, ஆசிரியர் 
குமரகுருபர அடிகளார் , 

" கொலையஞ்சார் பொய்ந்நாணுார் மானமு மோம்பார் 
களவொன்றே ஏனையவுஞ் செய்வார் - பழியொடு 
பாவமிஃ தென்னூர் பிறிதுமற் றென்செய்யார் 

காமங் கதுவப்பட் டார் --நீதிநெறி விளக்கம் , எக 
என்றோதுவாராயினர் . 

இனி , காமங் கதுவப்பட்ட நெஞ்சம் அறிஞர் அறவுரை கொள்ளாமல் 
எவ்வழியானும் ஓடும் என்பதனை , 

நன்னுதன் மடந்தையர் 
மடங்கெழு நோக்கின் மதமுகந் திறப்புண்டு 
இடங்கழி நெஞ்சத் திளமை யானை 
கல்விப் பாகன் கையகப் படாஅ 

தொல்கா வுள்ளத் தோடும் " சிலப் , 
எனவரும் இளங்கோவடிகளார் இன் மொழியானுமுணர்க . 

நண் - நண்ணுதல் - அஃதாவது நெருங்கி நட்புக் கொள்ளுதல் . தம்மை 
விரும்பாதவரையும் நயந்து நிற்கும் என்பதனை , கைக்கிளை ஒழுக்கத்தால் 
ணர்க . அஃதாவது : 

" காமஞ் சாலா விளமை யோள்வயி 
னேமஞ் சாலா விடும்பை யெய்தி 
நன்மையுந் தீமையு மென்றிரு திறத்தாற் 
நன்ஓெடு மவளொடுந் தருக்கிய புணர்த்துச் 
சொல்லெதிர் பெருஅன் சொல்லி யின்புறல் 
புல்லித் தோன்றுங் கைக்கிளைக் குறிப்பே " 


-உக : கூகு 


வளையாபதி 


. 24 


எனவரும் தொல்காப்பியத்தானுணர்க . 

( அகத் - சூ . ரும் ) 
இராமாயணம் முதலிய காப்பியங்களில் இராவணன் முதலிய 
காமுகர் செயல்களாலும் , 
உண்ணின்றுருக்கும் என்பதனை , 

" இணரார் நறுங்கோதை எல்வளையாள் கூட்டம் 
புண ராமற் பூசல் தரவும் - உணராது 
தண்டா விழுப்படர் நலியவும் 
உண்டால் என்னுயிர் ஒப்புதற் கரிதே 

- புறப் - வெண் 
எனவரும் ஆண்பாற் கைக்கிளையானும் ; 

பிறைபுரை வாணுதல் பீரரும்ப மென்றோள் 
இறைபுனை யெல்வளை யேக- நிறைபுணையா 
யம நெடுங்கடல் நீந்துவேன் 

காம வெள்ளெரி கனன்றகஞ் சுடுமே 
எனவரும் பெண்பாற் கைக்கிளையானும் , 

" கூலத்தா ருலக மெல்லாங் குளிர்ப்பொடு வெதுப்பு நீங்க 
தீலத்தா ரரக்கன் மேனி நெய்யின்றி யெரிந்த தன்றே 
காலத்தால் வருவ தொன்றே காமத்தாற் கனலும் வெந்தீச் 

சீலத்தா லவிவ தன்றிச் செய்யத்தா ஓவ துண்டோ 
எனவரும் கம்பர் கூற்று முதலிய காவியச் செய்யுள்களாலு முணர்க . 

" காமத்திற்குக கண்ணில்லை " என்பது ஒரு மூதுரை . 
காமுறுவாரை நரகத்தில் வீழ்க்கும் எனினுமாம் . 


இதுவுமது 


உஎ . சான்றோ ருவர்ப்பத் தனிநின்று பழிப்ப காணார் 

ஆன்றாங் கமைந்த குரவர்மொழி கோட லீயார் 
வான்றாங் கிநின்ற புகழ்மாசு படுப்பர் காமன் 
தான்முங் கிவிட்ட கணைமெய்ப்படு மாயி னக்கால் . 
( இ - ள் . ) காமன் தான் தாங்கிவிட்ட 

கணைமெய்ப்படும் 
ஆயின் அக்கால் - காமவேள் தன் கையிலேந்திக் கருப்புவில்லிற் 
கொடுத்து எய்து விட்ட மலர்க்கணை காமுகர் மார்பிற்பட்ட பொழுது ;. 
சான்றோர் உவர்ப்ப - பெரியோர்கள் தம்மை வெறுத்தொதுங்கா 
நிற்பவும் ; தனி நின்று - தமக்குப் பற்றுக்கோடாவாரையும் இழந்து 
தனித்து நின்று ; பழிப்ப காணார் - இவ்வுலகம் தம்மைப் பழி 


மூலமும் உரையும் 


தூற்றலும் அறியாராய் ; ஆன்று ஆங்கு அமைந்த குரவர் மொழி 
கோடலீயார் - கல்வி கேள்விகளானிரம்பி அவற்றிறகியைய அடங் 
கிய தம்மாசிரியருடைய மொழிகளையும் ஏற்றுக் கொள்ளாராய் ; 
வான் தாங்கி நின்ற புகழ் மாசுபடுப்பர் - தான் பிறந்த குடியி 
னுடையவும் தம்முடையவுமாகிய பெருமைமிக்க புகழையும் கெடுத் 
தொழிவர் . அத்துணைத் தீயதாம் காமம் என்பதாம் . 

( வி- ம் . ) இது , காமத்தால் வரும் கேட்டினை அறிவுறுத்தியதாம் . 
காமத் தீவினையுடைடயோரை அவர்க்குப் பற்றுக் கோடாகிய சான்றோர் 
முதலியவர் வெறுத்தொதுக்கலின் தனித்து நிற்றல் வேண்டிற்று . 

ஆன்று - கல்வி கேள்விகளாலே நிரம்பி என்க . குரவர் - நல்லாசிரியர் 
முதலியவர் . கோடலீயார் : ஒரு சொல் . ( வினைத் திரிசொல் ) கொள்ளார் 
என்னும் பொருட்டு . 

தான்றோன்றிய உயர் குடிப் பெரும்புகழ் என்பது தோன்ற வான் 
றாங்கி நின்ற புகழ் என்றார் . 

( உஎ ) 


துவுமது 


24 . 

மாவென் றுரைத்து மடலேறுப மன்று தோறும் 
பூவென் றெருக்கினிணர் சூடுப் புன்மை கொண்டே 
பேயென் றெழுந்து பிறரார்ப்பவு நிற்பர் காம 
நோய்நன் கெழுந்து நனிகாழ்க் கொள்வ தாயினக்கால் . 
( இ - ள் . ) காமநோய் நன்கு எழுந்து நனிகாழ் கொள்வது 
ஆயின் அக்கால் - மாந்தருக்குக் காமப்பிணி நன்றாகத் தோன்றி 
மிகவும் முதிர்வதானால் அப்பொழுது : மா என்று உரைத்து மடல் 
ஏறுப - குதிரை என்று கூறிக் கொண்டு பனை மடலாலே குதிரை 
யுருவஞ் செய்து நாணம் விட்டுப் பலருங் காண அதன்மேல் ஏறா 
நிற்பர் ; பூ எனறு எருக்கின் இணர் சூடுப் - மணமாலை என்று 
கூறிக் கொண்டு எருக்கமலர்க் கொத்தினையும் சூடிக் கொள்வர் ; 
புன்மை கொண்டு இவ்வாறு இழி தகவுடையன செய்து கொண்டு ; 
பிறர் பேய் 

என்று எழுந்து ஆர்ப்ப - தம்மைக் கண்ட பிற 
ரெல்லாம் இஃதொரு பேயென்று கூறி எழுந்து ஆரவாரிக்கும் 
படி ; மன்று தொறும் 

நிற்ப 

அம் மடன்மாவை 
லிழுப்பித்து மன்ற மிருக்குமிடந்தோறும் அதனை யூர்ந்து சென்று 
ஊரவர் அறிய நிற்பர் ; இத்துணையும் செய்விக்கும் காமங் 
கண்டீர் ! என்பதாம் . 

ம் ) ஒரு தலைவன் தான் காமுற்ற தலைவியை மணத்தற்கு 
அவளுடைய சுற்றத்தார் முதலியோரால் இடையூறு நேர்ந்தவிடத்து 
இவ்வாறு மடலேறுதல் பண்டைக்காலத்து நந்தமிழகத்து நிகழ்ந்த 
நிகழ்ச்சியாம் .இந்நிகழ்ச்சி இழிதகவுடையதாகலின் காமத்தினிழிதசை 
மைக்கு இதனை இவ்வாசிரியர் குறிக்கின்றார் . காமங் காழ்கொண்டவர் 
ங்கனம் மடன்மாவூரும் வழக்கமுண்மையை , 


ஊர்ச்சிறாரா 


வளையாபதி 


ஏறிய மடற்றிறம் இளமை தீர்திறம் 
தேறுதல் ஒழிந்த காமத்து மிகுதிறம் 
மிக்க காமத்து மிடலொடு தொகைஇச் 
செப்பிய நான்கும் பெருந்திணைக் குறிப்பே " 

--தொல் - அகத் - செ 


எனவும் , 


" மடன்மா கூறும் இடனுமா ருண்டே --ஷ களவி - 15 
எனவும் வருந் தொல்காப்பியத்தானும் , 


“ சான்றவிர் வாழியோ சான்றவி ரென்றும் 
பிறர் நோயுந் தந்நோய்போற் போற்றி யறனறிதல் 
சான்றவர்க் கெல்லாங் கடனுற லிவ்விருந்த 
சான்றீர் நுமக்கொன் றறிவுறுப்பென் மன்ற 
துளியிடை மின்னுப்போற் றோன்றி யொருத்தி 
யொளியோ டுருவென்னைக் காட்டி யளியளென் 
னெஞ்சாறு கொண்டா ளதற்கொண்டு துஞ்சே 
னணியலங் காவிரைப் பூவோ டெருக்கின் 
பிணையலங் கண்ணி மிலைந்து மணியார்ப்ப 
வோங்கிரும் பெண்ணை மடலூர்ந்தென் னெவ்வநோய் 
தாங்குத றேற்ற விடும்பைக் குயிர்ப்பாக 
வீங்கிழை மரதர் திறத்தொன்று நீங்காது 
பாடுவென் பாய்மா நிறுத்து ; 
யாமத்து மெல்லையு மெவ்வத் திரையலைப்ப 
மாமேலே னென்று மடல்புணையா நீந்துவேன் 
றேமொழி மரத ரூ.ற அ துறீஇய 
காமக் கடலகப் பட்டு ; 
உய்யா வருநோய்க் குயலாகு மைய 
லுறீயா ளீத்த விம் மா ; 
காணுந ரெள்ளக் கலங்கித் தலைவந்தெ 
ஒணெழின் முற்றி யுடைத்துள் ளழித்தரு 
மாணிழை மாதரா ளே எரெனக் காமன 
தாணையால் வந்த படை ; 
காமக் கடும்பகையிற் றோன்றினேற் கேம 
மெழினுத லீத்தவிம் மா ; 


மூலமும் உரையும் 


அகையெரி யானதென் ஓருயி ரெஞ்சும் 
வகையினு லுள்ளஞ் சுடுதரு மன்றே 
முகையே ரிலங்கெயிற் றின்னகை மாதர் 
தகையாற் றலைக்கொண்ட நெஞ்சு ; 
அழன்மன்ற காம வருநோய் நிழன் மன்ற 
நேரிழை யீத்தவிம் மா ; 
ஆங்கதை , 
அறிந்தனி ராயிற் சான்றவிர் தான்றவ 
மொரீஇத் துறக்கத்தின் வழி யான்றோ 
ருள்ளிடப்பட்ட வரசனைப் பெயர்த்தவ 
ருயர் நிலை யுலக முறீஇ யாங்கென் 

றுயர் நிலை தீர்த்த னுந்தலைக் கடனே 
எனவரும் கலித்தொகையானும் ( கங க ) நன்குணர்க . 
இனி இச் செய்யுளோடு , 
" மாவென மடலும் ஊர்யபூவெனக் 
குவிமுகி ழெருக்கங் கண்ணியுஞ் சூடுப 
மறுகின் ஆர்க்கவும் படுப 

பிறிதும் ஆகுப காமங்காழ்க் கொளினே " 
எனவருங் குறுந்தொகைச் செய்யுள் ( கஎ ) ஒப்பு நோக்கற்பாலது . ( உ. அ ) 

இதுவுமது 
நக்கே விலாவிறுவர் நாணுவர் நாணும் வேண்டார் 
புக்கே கிடப்பர் கனவுந்தினை கையு மேற்பர் 
துற்றூண் மறப்ப ரழுவர்நனி துஞ்ச லில்லார் 
நற்றோள் மிகைபெரிதுநாடறி துன்ப மாக்கும் . 
( இ - ள் . ) நக்கே விலா இறுவர் - காமுகரின் இழிசெயலைக் 
கண்டு கயமாக்கள் நகைத்து நகைத்துத் தம் விலாவென் பொடிந்து 
போவர் ; நாணுவர் - மற்றுச் சான்றோர் தாமும் அவர் பொருட்டு 
நாணாநிற்பர் ; நாணும் வேண்டார் - மற்று அக் காமுகரோ 
நாணத்தை ஒரு பொருளாகக் கருதமாட்டார் ; ( கைவிட்டொழி 
வர் . ) புக்கே கிடப்பர் - நாளெல்லாம் கற்பில்லா அம்மகளிர் இல் 
லத்தே புகுந்து அவ்விடத்தேயே சோம்பித் துயின்று கிடப்பார் ; 
கனவும் நினைகையும் ஏற்பர் - அத்துயிலினூடும் மனவமைதி பின்றிக் 
கனாக் காண்பலையும் துயில் கலைந்துழி அம மகளிரை நினை தலையுமே 
தொழிலாகக் கொள்பவராவர் ; துற்று ஊண் மறப்பர் - உண்ணும் 


வளையாபதி 


உணவினையும் மறந்தொழிவர் ; அழுவர் - அவரால் கைவிடப்படின் 
அழாநிற்பர் ; நனி துஞ்சல் இல்லார் - நன்கு துயிலு தல் தானுமில 
ராவார் ; நற்றோள் மிகை பெரிது நாடு அறி துன்பம் ஆக்கும் - இவ் 
வாறு அம்மகளிருடைய அழகிய தோள்கள் காமுகருக்கு உலகத 
தாரெல்லாம் கண்கூடாகக் காணத் தகுந்த மாபெருந் துன்பத்தை 
யுண்டாக்கும் ; ஆதலால் அம்மகளிர் கேண்மை கைவிடற்பாலது , 
என்பதாம் . 

( வி - ம் . ) காமுகக் கயவருடைய இழிசெயலைக் கண்டுழித் தம்பழி 
நோக்காக் கய மாக்கள் விலாவிறும்படி விழுந்து விழுந்து சிரிப்பர் ; பிறர் 
பழியும் தம்பழிபோற் கருதும் சான் றோரோ நாணமெய்துவர் , இங்ஙன 
மாகவும் காமுகரோ நாணு தலிலர் என்பார் நக்கே விலாவிறுவர் நாணுவர் 
தாணும் வேண்டார் என் இவற்றிற்குத் தம்பழி நோக்காக் கய 
மாக்கள் என்றும் , சான்றோர் என்றும் , காமுகர் என்றும் ஏற்றபெற்றி 
எழுவாய்கள் வருவித் தோதுக . 

பிறரை எள்ளி விலாவிறச் சிரிப்பர் என்பதனால் , கயமாக்கள் என் 
பதும் நாணுவர் என்றதலை , சான்றோர் என்பதும் , நாணும் வேண்டார் 
என்பதனால் காமுகர் என்பதும் பெற்றாம் கயமாக்கள் தாம் பழியுடைய 
ராய் வைத்தும் பிறர்பழி கேட்டுழி நகைத்து நாடறியச் செய்யு மியல் 
புடைய ரென்பதனை , 


றார் . 


அறைபறை யன்னர் கயவர்தாங் கேட்ட 

மறைபிறர்க் குய்த்துரைக்க லான் - குறள் , க 0 எசு 
என்பதனானும் , சான்றோர் பிறர் புழியைத் தம் பழிபோற் கருதி 
நாணுவர் என்பதனை , 


பிறர்பழியுந் தம்பழியும் நாணுவர் நாணுக் 
குறைபதி யென்னு முலகு " 

- குறள் , ககேடு 
என்பதனானும் உணர்க . 


இனி , காமுகர் நாணும் வேண்டார் என்பதனை , 


" ஒண்டொடீ , நாணிலன் மன்ற விவன் , 
ஆயின் ஏஎ ! 
பல்லார் நக்கெள்ளப் படுமடன் மாவேறி 

மல்லலூ ராங்கட் படுமே 
எனவரும் மடலேறுவார் செயலினும் , 


- கலி , 


" ஏஎ இஃதொத்தன் நாணிலன் தன்னெடு 

மேவே மென்பாரையும் மேவினன் கைப்பற்றும் 
எனவரும் மிக்க காமத்து மிடலுடையார் ஒழுக்கத்தினும் ( கலி . சுஉ ) 
காண்க . 


மூலமும் உரையும் 


இனி , புக்கே கிடப்பர் என்றது , நல்லாடவர்க்குரிய அறக்கடமை 
களைக் கைவிட்டு அப்புன் மகளிர் இல்லில் நுழைந்து சோம்பித் துயின்று 
கிடப்பர் என்பதுபட நின்றது இங்ஙனம் கொள்வதெல்லாம் சொல்லாற் 
றலாற் போந்த பொருள் என்றுணர்க . 
துற்றூண் : வினைத்தொகை 

துற்றுதல் - உண்ணல் . அழுவர் 
என்றமையால் அம்மகளிராற் புறக்கணிக்கப்பட்ட பொழுது என்பது 
பெற்றம் 

நற்றோள் என்றது குறிப்பு மொழி ; இடக்கரடக்கல் ; 

நாடறி துன்பம் என்றது , அழுதலும் துஞ்சலிலாமையும் முதலியன. 
நாடு : ஆகுபெயர் . ஆதலால் அம்மகளிர் கேண்மை யொழிக ! என்பது 
குறிப்பெச்சம் . அழிவர் என்பதும் பாடம் . 

(உக ) 


துவுமது 


கூ 0 . 


அரசொடு நட்டவ ராள்ப விருத்தி 
அரவொடு நட்டவ ராட்டியு முண்பர் 
புரிவளை முன்கைப் புனையிழை நல்லார் 
விரகில ரென்று விடுத்தனர் முன்னே . 


- 


( இ ள் . ) அரசொடு நட்டவர் -கேண்மை கோடற்கியலாத 
வேந்தரோடு கேண்மை கொள்வோர் , விருத்தி ஆள்ப - அவ்வேந்தர் 
உவந்து வழங்கும் வாழ்வூதியத்தைப் பெற்றின்பு றுதல் கூடும் ; 
அரவொடு நட்டவர் - அஞ்சு தகு பாம்போடு பழகுவோர் தாமும் ; 
ஆட்டியும் உண்பர் - அப்பாம்பினை ஆட்டுத் தொழிலால் வருவாய் 
பெற்று உண்டு மகிழ்தல் கூடும் ; புரிவளை முன்கைப் புனை இழை 
நல்லார் - முறுக்குடைய சங்கவளையலணிந்த முன்கையினையும் 
அணிகின்ற அணிகலன்களையுமுடைய புல்லிய ஒழுக்கமுடைய 
மகளிரோ ; விரகு இலர் - நல்வாழ்க்கைக்குச் சிறிதும் ஊதியமாத 
லிலர் : என்று முன்னே விடுத்தனர் என்றுணர்ந்து சான்றோர் 
பண்டு தொட்டே அவர் கேண்மையைக் கைவிட்டொழிந்தனர் - 
என்பதாம் . 

( 8- ம் . ) அரசர்பாலும் பாம்பினிடத்தும் கற்பிலா மகளிர்பாலும் 
கேண்மை கோடல் தீங்கு பயப்பதாம் . ஒரோவழி அரசரோடு கேண்மை 
கொள்பவர் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல விழிப்புடன் ஒழு 
பின் அவ்வரசனால் ஊதியம் பெற்று இன்புறுவர் . பாம்போடு விழிப்புடன் 
பழகுவோரும் அதனை ஆட்டி வருவாய் பெற்று வாழ்தல் கூடும் . கற்பிலாக் 
கயமகளிரோடு கேண்மை கொள்வார்க்குக் கேடு விளைவது ஒருதலை ஒரு 
சிறிதும் அம்மகளிர் ஆக்கஞ் செய்வாரலர் என்பதாம் . இக்கருத்தினை , 

பொருட்பெண்டிர் பொய்ம்மை முயக்க மிருட்டறையி 
லேதில் பிணந்தழீஇ யற்று 

- குறள் , ககக 
எனவும் , 


வளையாபதி 


தந்நலம் பாரிப்பார் தோயார் தகை செருக்கிப் 
புன்னலம் பாரிப்பார் தோள் " 

குறள் , ககக 


- 


எவும் . 


" நிறைநெஞ்ச மில்லவர் தோய்வர் பிறநெஞ்சிற் 
பேணிப் புணர்பவர் தோள் " 

- குறள் , 
எனவும் வருந் திருக்குறள்களான் உணர்க . 


* 


அக நலமாகிய அன்புடைமையும் கற்புடைமையு மின்மை தோன்ற 
புரிவளை முன்கைப் புகையிழையார் எனப் புறதலத்தையே விதந்தெடுத் 
தோதினர் . 

( 40 ) 


கள்ளாமை 


கூக . பீடில் செய்திக ளாற்கள விற்பிறர் 

வீடில் பல் பொருள் கொண்ட பயனெனக் 
கூடிக் காலொடு கைகளைப் பற்றிவைத் 
தோட லின்றி யுலையக் குறைக்குமே . 


- 


என 


8 களவு 


ள் . ) 

களவில் - மறைவாக : பிறர் வீடு இல் பல் பொருள் - 
பிறமாந்தர் கைவிடுதலில்லாத பல்வேறு பொருள்களையும் ; பீடு 
இல் செய்தியில் - பெருமையில்லாத கன்னமிடுதல் முதலிய தொழில் 
களாலே ; கொண்ட பயன் 

கொண்ட தன் பயன் 
இஃதேயாம் என்று சொல்லி ; பற்றி - செங்கோன் மன்னவன் கள்வ 
ரைத் தன் மறவர்களால் பிடிப்பித்து ; ஓடல் இன்றி காலொடு கை 
களைக் கூடி - தப்பி ஓடிவிடாதபடி அவர் தம் கால்களையும் கைகளை 
யும் கூட்டித் தளையிட்டு ; உலையக் குறைக்கும் - அவர் கெஞ்சம் பத 
றும்படி துணிப்பன் , என்பதாம் . 


( வி- ம் . ) களவு செய்யுங் குற்றத்திற்குக் கை கால்களைக் குறைத்துக் 
கொல்லுதல் பழையகாலத்து மன்னர் வபழக்கம் . இதனைச் சிலப்பதிகாரத் 
தாலும் உணர்க . இனி , வள்ளுவனார் , 


" கள்வார்க்குத் தள்ளு முயிர்நிலை கள்ளார்க்குத் 
தள்ளாது புத்தே ளுலகு " 

--குறள் , உசு 


என்றோதுந் திருக்குறளாலும் பண்டு கள்வரைக் கொல்லுதலே தக்க 
வொறுப்பென அரசர் கருதிய துணரலாம் . மேலும் இக்குறளானும் கள 
வினால் வரும் கேடுணர்க . கள்வனைக் கோறல் கடுங்கோலன்று ; வெள் 
வேற் கொற்றம் என்பது பாண்டியன் நெடுஞ்செழியன் கூற்று . ( சிலப் . 
வழக்குரை - ச.க.) 


மூலமும் உரையும் 


இன்னும் , 

" களவின்கட் கன்றிய காதல் விளைவிண்கண் 
வியா விழுமந் தரும் " 

- குறள் , உ அசு 
என்பதனானும் களவினால் வருந் தீமையை யுணர்க . 

( உக) 
பொய்யாமை 
கூ . பொய்யி னீங்குமின் பொய்யின்மை பூண்டுகொண் 

டைய மின்றி யறநெறி யாற்றுமின் 
வைகல் வேதனை வந்துற லொன்றின்றிக் 
கௌவை யில் லுல கெய்துதல் கண்டதே. 
(இ - ள் . ) பொய்யில் நீங்குமின் - பொய் கூறுவதினின்றும் 
அகலுங்கள் ; பொய்யின்மை பூண்டு கொண்டு பொய்யாமை என் 
னும் அணிகலனை எப்பொழுதும் அணிந்துகொண்டு , வைகல் 
நெறி அறம் ஆற்றுமின் - நாடோறும் நன்னெறியிலே நின்று 
நல்லறங்களை ஒல்லுந் துணையும் செய்யக் கடவீர் ; வேதனை ஒன்று 
வந்து உறல் இனறி - இவ்வாறு அறஞ் செய்து வாழுபவர் தம் 
வாழ்நாளிற் றமக்கொரு துன்பமேனும் வருதலின்றி இம்மையி 
னும் இனிது வாழ்ந்து மறுமையினும் ; கௌவை இல் உலகு 
எய்து தல் - துன்பமில்லாத துறக்க நாட்டினை அடை தல் ஒரு தலை 
என்னும் உண்மை ; கண்டது - திறவோர் தம் மெய்க் காட்சியாம் ; 
என்பதாம் . 

( வி - ம் . ) பொய்யின் நீங்குமின் என்றொழியாது அவ்வொழுக்கத் 
தைக் கடைப்பிடித் தொழுகுமின் என்பார் மீண்டும் பொய்யின்மை . 
பூண்டு கொண்டென்றார் பொய்யின்மை பூண்டு கொண்டென்றமை 
யான் அதனை அணிகலனாக உருவகித்தமை பெற்றாம் . பொய் பின்மை 
எனினும் வாய்மை எனினும் ஒக்கும் . பொய்யாமை அறங்களுட் சிறந்த 
தென்பதனை , 

யாமெய்யாக் கண்டவற்று வில்லை யெனைத்தொன்றும் 
வாய்மையி னல்ல பிற " 

- குறள் , கூ00 
எனவும் , 

" எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றேர்க்குப் 
பொய்யா விளக்கே விளக்கு " 

-குறள் , உ 
எனவும் , 

" பொய்யாமை பொய்யாமை யாற்றி னறம்பிற 

செய்யாமை செய்யாமை நன்று - குறள் , உகள் 
எனவும் , 

பொய்யாமை யன்ன புகழில்லை யெய்யாமை 
யெல்லா வறமுந் தரும் 

- குறள் , உ க க 
எனவும் வரும் அருமைத் திருக்குறள்களானு முணர்க . 


சிக 


வளையாபதி 


இனி , பொய்யாமையும் ஓர் அறமாகவும் அஃதின்றி எவ்வறஞ் செய் 
யினும் பயன்படாமை கருதி அதனைத் தனித்தெடுத்து முற்படவோதி 
ஏனையவற்றைத் தொகுத்துக் கூறினார் . என்னை ? 

மனத்துக்கண் மாசில தை லனைத்தற 
ஓகுல நீர பிற ” 

குறள் , கூச 
எனவரும் பொய்யாமொழியும் காண்க . 


வைகல் அறநெறி ஆற்றுமின் என மாறுக . 


என்னை ? 


வீழ்நாள் படாஅமை நன்றாற்றி னஃதொருவன் 
வாழ்நாள் வழியடைக்குங் கல் 

- குறள் , கூ அ 
என்பதூ உம் காண்க . 


அறம் ஆற்று மின் என்புழி அறம் - விருந்தோம்பன் முதலியன , 

மனத்தின்கண் மாசிலராய் அறஞ் செய்து வாழ்வோர் இம்மையினும் 
இனிது வாழ்வர் ; மறுமையினுந் துறக்கம் புகுவர் என்பார் , வே தனை 
வந்துறலின் றிக் கௌவையிலுலகு எய்துதல் கண்டதே என்றார் . இதனை , 

சிறப்பீனுஞ் செல்வமு மீனு மறத்தினூஉங் 
காக்க மெவறே வுயிர்க்கு 

குறள் , ஙக 
எனவருந் திருக்குறளானுமுணர்க . 

கண்டது என்றது திறவோராற் காணப்பட்ட உண்மை என்பது பட 
நின்றது . 


இதுவுமது 


கூகூ . கல்வி யின்மையுங் கைப்பொருள் போகலு 

நல்லில் செல்லல்களானலி வுண்மையும் 
பொய்யில் பொய்யொடு கூடு தற் காகுத் 
லைய மில்லை ய துகடிந் தோம்புமின் . 
( இ - ள் . ) பொய்யொடு கூடுதற்கு - பொய்கூறி உயிர் 
வாழும் வாழ்க்கையின்கண் ; கல்வி இன்மையும் - கல்வியாலுண் 
டாகும் அறிவுப் பொருளில்லாமையும் ; கைப்பொருள் போகலும் - 
கையிலுள்ள செல்வப் பொருள் அழிவும் ; நல் இல் செல்லல்களால் 
நலிவு உண்மையும் - நன்மையில்லாத துன்பங்களாலே வருந்து த 
லும் ஆகுதல் - உண்டா தல் ; பொய் இல் - மூக்காலும் வாய்மையே 
யாம் : ஐயம் இல்லை - ஐயஞ் சிறிதும் இல்லை ; அது கடிந்து 
ஓம்புமின் - ஆ தலால் - அப் பொய் கூறு தலை ஒழித்து நும்மைப் 
பாதுகாத்துக் கொள்வீராக ! என்பதாம் . 


மூலமும் உரையும் 


( வி - ம் . ) பொய் கூறுமியல்புடையார்க்குக் கல்வி நலம் கைகூடாது ; 
கைப்பொருளுக்குங் கேடுவரும் ; எப்பொழுதும் துன்பங்கள் வந்தவண்ண 
மிருக்கும் ஆதலால் பொய் கூறுதொழிமின் என்றவாறு , 

போக்கறு கல்வி புலமிக்கார் பாலன்றி 
மீக்கொ ணகையிஓர் வாய்ச் சேரா - தாக்கணங்கும் 
ஆணவாம் பெண்மை யுடைத்தெனினும் பெண்ணலம் 

பேடு கொளப்படுவ தில் " - நீதிநெறி விளக்கம் , உ 
என்பதனானும் கல்வி நலம் புலங்கெட்ட புல்லறிவுடைய பொய்யர்பாற் 
சேராமை யுணர்க . 

வாய்மை அறங்களுட் சிறந்ததாதல் போன்று பொய்ம்மை தீவினை 
களுட் சிறந்ததாதலின் , பொய்யராகிய தீவினையாளர்க்கு இடையறாது 
துன்பங்கள் வந்தவண்ணமிருக்கும் என்பார் , நல்லில் செல்லல்களால் 
நலிவுண்டாம் என்றார் . என்னை ? 

" தீயவை தீய பயத்தலாற் றீயவை 
தீயினு மஞ்சப் படும் " 

குறள் , 2 0 உ 
எனவரும் பொன் மொழியும் காண்க . 

( 5 ) 
கொல்லாமை 


உலகுடன் விளங்கவுயர் சீர்த்திநிலை கொள்ளின் 
நிலையில்கதி நான்கினிடை நின்று தடு மாறும் 
அலகிறுய ரஞ்சினுயி ரஞ்சவரும் வஞ்சக் 
கொலையொழிமி னென்றுநனி கூறினர றிந்தார் . 
( இ - ள் . ) 

ள் ) அறிந்தார் - மெய்யுணர்வுடைய சான்றோர் உல 
கினரை நோக்கி நமரங்காள் ! நீயிர் ; உலகு உயர்சீர்த்தி உடன் 
விளங்க நிலை கொள்ளின் - இவ்வுலகுள்ள துணையும் அதனோ 
டிணைந்து நிற்கும் உயரிய புகழொடு நின்று நிலவு தல் வேண்டு 
வீராயினும் ; நிலை இல் கதி நானகின் இடை நின்று - அல்லது 
நிலையு தலில்லாத நால்வகைப் பிறப்பின கட்பட்டுத் தடுமாறும் ; 
அலகில் துயர் அஞ்சினும் - துன்புற்று நெஞ்சு தடுமாறுதற்குக் 
காரணமான எண்ணிறந்த துயரங்களை அஞ்சி வீடுபெற விழைதி 
ராயினும் ; உயிர் அஞ்ச வரும் வஞ்சக் கொலை ஒழிமின் - உயிரினங் 
கள் பெரிதும் அஞ்சும்படி நிகழுகின்ற கொலைத் தொழிலை ஒழித்து 
விடுவீராக !; எனறு நனி கூறினர் - என்று மிகவும் விதம் 
தெடுத்துக் கூறிப்போந் தனர் ; ஆதலால் கொலைவினையை ஒழிப்பீ 
ராக ! என்பதாம் . 

( வி - ம் . ) இம்மைப் பயனையும் வீடு பேற்றினையும் ஒரு சேர 
அளிக்கவல்லது கொல்லாமை என்னும் நல்லறம் ஒன்றேயாகும் : ஆதலால் 
எல்லீரும் அவ்வறத்தினைக் கடைப்பிடித் தொழுகுமின் ! என்றவாறு . 


வளையாபதி 


இனி , கொல்லாமை என்னும் அறமே அறங்களிலெல்லாம் தலை 
சிறந்த தென்பதனையும் அவ்வறமே இம்மைப் பயனை பும் மறுமைப் பயனை 
யும் வீடுபேற்றினையும் ஒரு சேரத் தரவல்ல தென்பதனையும் , திருக்குறளின் 
கொல்லாமை என்னும் அதிகாரத்திற்கு ஆசிரியர் பரிமேலழகர் , 

" இது ( கொல்லாமை ) மேற்கூறிய அறங்கள் எல்லாவற்றினுஞ் 
சிறப்புடைத்தாய்க் கூறாத வறங்களையும் அகப்படுத்து நிற்றலின் இறுதிக் 
கண் வைக்கப்பட்டது என்று கூறும் முன்னுரையாம் பொன்னுரை 
யானும் ; தெய்வப்புலமைத் திருவள்ளுவனார் 

“ அறவினை யாதெனிற் கொல்லாமை கோறல் 
பிறவினை எல்லாந் தரும் 

குறள் , கூஉ 
எனவும் , 

ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் 

பின்சாரப் பொய்யாமை நன்று - குறள் , . உட 
எனவும் , 

நல்லா றெனப்படுவ தியாதெனின் யாதொன்றுங் 
கொல்லாமை சூழு தெறி 

குறள் , கூ உன் 
எனவும் , இதுந் திருக்குறள்களானு முணர்க . 

இனி , கொல்லாமை என்னுமிவ்வறம் வீடுபேறும் நல்கும் என்பதனை , 
அப் பொய்யில் புலவர் , 

" கொல்லாமை மேற்கொண் டொழுகுவான் வாழ்நாண்மேற் 
செல்லா துயிருண்ணுங் கூற்று " 

- குறள் , கூ உக 
என வோதுந் திருக்குறளானும் , அதற்கு ஆசிரியர் பரிமேலழகர் : - 

" மிகப் பெரிய அறஞ்செய்தாரும் மிகப் பெரிய பாவஞ் செய்தாரும் 
முறையானன்றி இம்மை தன்னுள்ளே அவற்றின் பயன் அனுபவிப்ப 
ரென்னும் அற நூற் றுணிபு பற்றி , இப் பேரறஞ் செய்தான் றானும் , 
கொல்லப்படான் ; படானாகவே , அடியிற் கட்டிய வாழ்நாள் இடையூறின்றி 
எய்துமென்பார் , வாழ் நாள்மேற் கூற்றுச் செல்லா தென்றார் ; செல்லா 
தாகவே கால நீட்டிக்கும் ; நீட்டித்தால் ஞானம் பிறந்து உயிர் வீடுபெறு 

இதனான் அவர்க்கு வருநன்மை கூறப்பட்டது 
வகுக்கும் நல்லுரையானும் நன்கு தெளிக . 

கதி - பிறப்பு . துயர் அஞ்சி என்றது துயர் அஞ்சி வீடுபேறு எய்தி 
நிலைகொள்ள நினையின் என்பதுபட நின்றது . இம்மைப் பயன் கூறினமை 
யின் மறுமையிற் றுறக்கம் புகுதலும் கொள்க . 

செல்வ நிலையாமை 


மென்பது . 


என 


கூரு . வெள்ள மறவி விறல் வேந்தர் தீத்தாயங் 

கள் வரென் றிவ்வா றிற் கைகரப்பத் தீர்ந்தகலும் 
உள்ளி லுறு பொருளை யொட்டா தொழிந்தவ 
ரெள்ளும் பெருந்துயர் நோ யெவ்வ மிகப்பவோ . 


மூலமும் உரையும் 


) 


( இ - ள் . ) வெள்ளம் மறவி விறல் வேந்தர் தீ தாயம் கள்வர் 
என்று - செல்வமானது வெள்ளமும் மறதியும் வெற்றியுடைய 
வேந்தரும் நெருப்பும் தாயத்தாரும் கள்வரும் என்று கூறப்படு 
இன்ற ; இ ஆறில் கைகரப்பத் தீர்ந்து அகலும் - இந்த ஆறு 
வழிகளானும் உடையவனது கையினின்றும் மறைவாக ஒழிந்து 
போகும் இயல்புடைய தாம் ; உள் இல்பொருளை ஒட்டாது . 
ஆதலால் உள்ளீடற்ற பொய்யாகிய பொருளைப் பற்றாமல் ; ஒழிந் 
தவர் - துறந்த சான்றோர் ; எள்ளும் பெருந்துயர் நோய் எவ்வம் 
பிறர் இகழ்தற்குக் காரணமான பெரிய துயரங்களைச் செய்யும் 
பிறவிப் பிணியாகிய துன்பத்தை ; இகப்ப - நீங்கியுயவர் என்பதாம் . 

( வி- ம் . ) பொருள் முயன்றீட்டிய விடத்தும் நம்மை விட்டகலுதற். 
குப் பலவேறு வழிகளையும் உடைத்தாம் ஆகவே அதனை ஈட்டல் பயனின் 
றாம் . பொய்யாகிய அப்பொருளின்பாற் பற்று விட்டவர்களே பேரின்பம் 
எய்துபவர் ஆவர் என்பதாம் . 
இனிச் செல்வம் நிலையாத்தன்மை யுடைத்தென்பதனை 

அற்கா வியல்பிற்றுச் செல்வ மதுபெற்ற 

லற்குப வாங்கே செயல் 
எனவரும் திருக்குறளானும் , 
" முல்லை முகை சொரிந்தாற் போன்றினிய 

பாலடிசின் மகளி ரேந்த 
நல்ல கருனையா னுள்வாயும் 

பொற்கலத்து நயந்துண் டார்கள் 
அல்ல லடைய வடகிடும் 

வேட்டகத்தென் றயில்வார்க் கண்டும் 
செல்வ நமரங்கா ணினையன்மின் 

செய்தவமே நினைமின் கண்டீர் " 
எனவும் , 
" அம்பொற் கலத்து எடுபா 

லமர்ந்துண்ணா வரிவை யந்தோ 
வெம்பிப் பசி நலிய வெவ்வினையின் 

வேறாயோ ரகல்கை யேந்திக் 
கொம்பிற் கொள்வொசிந்து பிச்சை 

யெனக்கூறி நிற்பாட் கண்டு 
நம்பன்மின் செல்வ நமரங்காள் 

நல்லறமே நினைமின் கண்டிர் / 
எனவும் , 


வகளயாபதி 


" வண்ணத் துகிலுடுப்பின் வாய்விட் 

டழுவதுபோல் வருந்து மல்குல் 
நண்ணாச் சிறுகூறை யாகமோர் 

கைபாக முடுத்து நாளும் 
அண்ணாந் தடகுரீஇ யந்தோ 

வினையேயென் றழுவாட் கண்டும் 
நண்ணன்மின் செல்வ நமரங்கள் 
நல்லறமே நினைமின் கண்டீர் ! 

( சீவக - உசுஉங 
எனவரும் விசயை கூற்றானும் உணர்க . பொருளல்லனவாகிய பொய்ப் 
பொருள் என்பார் உள் இல பொருள் என்றார் . 

( C ) 


- 


துவுமது 


கூசு . 


ஒழிந்த பிறவற னுண்டென்பா ருட்க 
வழிந்து பிறரவாம் வம்பப் பொருளை 
இழந்து சிறிதானு மெய்தா தொழிந்தா 
ரழிந்து பெருந்துயர் நோய்க் கல்லாப் பவரே . 
( இ - ள் . ) ஒழிந்த பிற அறன் உண்டு என்பார் - பொருளை 
யீட்டு தலிலேயே முயன்று இனி இப்பொருளால் யாம் செய்யக் 
கடவனவாய் எஞ்சிய பிற அறச் செயல்களும் உண்டு அவற்றை 
இனியேனும் செய்குவம் என்று கருதுகின்றவர் ; உடக - பெரிதும் 
அஞ்சும்படி ; அழிந்து - அவரிடத்தினின்றும் அழிந்துபோய் ; பிறா 
ஆம் - பிறருடைய கைப்பொருளாய் விடுகின்ற ; வம்பப் பொருளை 
புதுமையையுடைய செல்வத்தை; இழந்து - போகூழானே இழப் 
பெய்தி ; சிறிதானும் எய்தாது ஒழிந்தார் - அச்செல்வத்தின் 
பயனைச் சிறிதேனும் எய்தப பெறாத மாந்தர் : அழிந்து - நெஞ் 
சழிந்து ; பெருந்துயர் நோய்க்கு - அவ்விழப்பாலுண்டான பெரிய 
துன்பமாகிய வறுமை நோயால் ; அல்லாப்பவர் - வாழ்நாள் முழு 
தும் மனஞ்சுழன்று கிடப்பவரே ஆவர் , என்பதாம் . 

( வி - ம் ) பொருளீட்டுந் துணையும் நல்லோரும் அறஞ்செய்யார் , 
யாம் இப்பொருளால் செய்ய வேண்டிய அறங்களும் உள . இனி அவற் 
றைச் செய்வாம் என்று எண்ணியிருக்கும் போதே அவர் அஞ்சும்படி அப் 
பொருள் அழிந்து பிறர் பொருளாய்விடும் ; இத்தகைய நிலையாமையுடைய 
பொருளை ஈட்டி அறஞ் சிறிதேனுஞ் செய்யாது அழிந்தொழிந்தவர் 
பின்னர் வாணாள் முடியும் துணையும் மனம் வருந்திச் சுழன்று கிடப்பர் 
இத்தகையர் அளியர் என் றிரங்கியபடியாம் . 

ஆசிரியர் திருவள்ளுவனாரும் , 


( 


மூலமும் உரையும் 


நில்லாத வற்றை நிலையின வென்றுணரும் 
புல்லறி வாண்மை கடை " 

குறள் , உக 
எனவும் , 

கூத்தாட் டவைக்குழாத் தற்றே பெருஞ்செல்வம் 
போக்கு மதுவிளிந் தற்று 

- குறள் , கூ கூஉ 
எனவும் அறிவுறுத்தலுணர்க. 

( சு ) 


இதுவுமது 


வ 


ஈ.எ. இன்மை யிளிவா முடைமை யுயிர்க்கச்சம் 

மன்னல் சிறிதாய் மயக்கம் பெரிதாகிப் 
புன்மை யுறுக்கும் புரையில் பொருளைத் 
துன்னா தொழிந்தார் துறவோ விழுமிதே . 
( இ - ள் . ) இன்மை இளிவாம் - ஒருவனுக்குப் பொருளின்மை 
யாகிய நல்குரவு தானும் பெரிதும் இழிவைத் தருவதாம் ; உடைமை 
மற்றும் அப்பொருட்பேறு தானும் ; உயிர்க்கு அச்சம் - அ 
னுயிர்க்கே பெரிதும் அச்சத்தைத் தருவதாகும் : மன்னல் சிறிது 
ஆய் - மேலும் அப்பொருள் ஒருவன்பால் நிலை பெற்றிருக்கும் 
பொழுது தானும் மிகவுஞ் சிறிய தாகி ; மயக்கம் பெரிதாகி - அஃ 
தில்லையாயினும் உண்டாயினும் இரண்டு பொழுதினும் மயக்கம் 
மிகவுஞ் செய்வ தாகி ; புன்மையுறுக்கும் - மாந்தர்க்குக் கீழ்மையை யே 
யுண்டாக்கு மியல்புடைய ; புரை இல் பொருளை - மேன்மையில்லாத 
பொருள்களை ; துன்னாது - பற்று தலின்றி , ஒழிந்தார் - அம்மயக் 
கொழிந்த சான்றோது : துறவு விழுமிது - துற வொழுக்கமானது 
- மிகவும் சிறப்புடைய தாம் , என்பதாம் . 

( வி - ம் . ) பொருளில்லாவிட்டாலும் இழிவு தரும் . அதனைப் பெற்ற 
பொழுதோ உயிர்க்கே அச்சந்தருவதாம் . பெற்றுழியும் அது நிலைத்திருத் 

அதனைப் பெற்றபொழுதும் மாந்தர்க்கு மயக்கமே மிகும் . 
இழந்தபொழுதும் மயக்கமே செய்யும் . இங்ஙனம் எவ்வாற்றானும் மாந் 
தர்க்குக் கீழ்மையே தருகின்ற பொய்ப் பொருளைப் பற்றாமல் மயக் 
கொழிந்த சான்றோருடைய துறவொழுக்கமே உலகின்கண் மிகவும் சிறப் 
புடைய செயலாம் என்றவாறு . 

இன்மை - நல்குரவு . இளிவரவு - இழிவு . உடைமை - பொருட்பேறு . 
கள்வர் அரசர் முதலியோரால் கொலையுண்ணவும் நலிவுறவும் செய்யு 
மாகலின் , உடைமையுயிர்க்கச்சம் என்றார் . மன்னல் - நிலை பெறுதல் 
பொருள் சகடக்கால் போன்று மாறி வருதலால் நிலைபேறு சிறிதாய் 
என்றார் . புன்மை காம வெகுளி மயக்கங்கட்கு ஏதுவாம் கீழ்மை . புரை - 


தலுமில்லை . 


. 


. 


உயர்வு . 


இனி , இன்மை இனிவாம் என்பதனை , 


வளையாபதி 


“ இற்பிறந்தார் கண்ணேயு மின்மை யிவிவந்த 
சொற்பிறக்குஞ் சோர்வு தரும் 

- குறள் , கசேது 
எனவும் , 

இல்லாரை யெல்லாரு மெள்ளுவர் செல்வரை 
யெல்லாருஞ் செய்வர் சிறப்பு 

--குறள் , எ உ 
எனவும் வருந் திருக்குறள்களானும் , மன்னல் சிறிதாகி என்பதனை , 

அற்கா வியல்பிற்றுச் செல்வ மதுபெற்ற 
லற்குப வாங்கே செயல் ” 

- குறள் , ங ங ங 
எனவரும் திருக்குறளாலும் உணர்க . துறவோவிழுமிது என்பதனை , 

" ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து 
வேண்டும் பனுவற் றுணிவு 

---குறள் , உசு . 
எனவும் , 

" துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத் 

திறந்தாரை யெண்ணிக்கொண் டற்று - குறள் , உஉ. 
எனவும் , 

இருமை வகைதெரிந் தீண்டறம் பூண்டார் 
பெருமை பிறங்கிற் றுலகு 

-குறள் , உக 
எனவும் வருந் திருக்குறள்களானு முணர்க . 


இதுவுமது 


கூவு . 


ஈண்ட லரிதாய்க் கெடுத லெளிதாகி 
நாண்ட லரிதாய் நடுக்கம் பல தரூஉ 
மாண்பி லியற்கை மருவி லரும்பொருளை 
வேண்டா தொழிந்தார் விறலோ விழுமிதே . 


( இ - ள் . ) ஈண்டல் அரிது ஆய் - வந்து சேருவது மிகவும் 
அரியதாகி ; கெடுதல் எளிதாகி - அழிந்துபோவது மிகவும் எளியது . 
ஆகி ; நாண்டல் அரிதாய் - நிலைப்பித்துக் கோடலும் அரிதாகி ; 
கடுக்கம் பல தரூஉம் பலவேறு துன்பங்களையும் தருகின்ற, மாண்பு 
இல் இயற்கை - மாட்சிமையில்லாமையையே இயல்பாக உடைய; 
மருவு இல் - பொருத்தமற்ற ; அரும்பொருளை - பெறுதற்கரிய 
இவ்வுலகப் பொருள்களை : வேண்டாது ஒழித்தார் - விரும்பாது 
துறந்த சான்றோருடைய ; விறல் - வெற்றியே ; விழுமிது -உலகின் 
கண் பெறக்கிடந்த வெற்றிகளுள் வைத்துத் தலைசிறந்த வெற்றி 
என்பதாம் . 


மூலமும் உரையும் 


ருகூ 


ம் . ) 


கூக . 


--- 


- 


ஈண்டல் - ஓரிடத்தே குவிதல் . நாட்டல் எனற்பாலது 
எதுகை நோக்கி நாண்டல் என மெலிந்து நின்றது . நாட்டல் - நிலை நிறுத் 
துதல் . நடுக்கம் - ஆகுபெயர் , மருவு - பொருந்துதல் . விறல் - வெற்றி . 
பொறிகளை வெல்லுதலே வெற்றிகளிற் றலை சிறந்த வெற்றியாதலின் . 
பொருள்களின்பாற் பற்றொழிந்து துறந்தார் விறலோ விழுமிது என்றார் . 

( 1. அ ) 
இதுவுமது 
இல்லெனின் வாழ்க்கையு மில்லையுண் டாய்விடிற் 
கொல்வர் தயவர் கொளப்பட்டும் வீடுவர் 
இல்லையுண் டாய்விடி னிம்மை மறுமைக்கும் 
புல்லென்று காட்டும் புணர்வது மன்றே . 

ள் . ) இல் எனின் வாழ்க்கையும் இல்லை - இவ்வுலகின் 
கண் ஒருவனுக்குப் பொருள் இல்லையானால் அவனுக்கு நல் 
வாழ்க்கையும் இல்லையாய் விடும் ; உண்டு ஆய்விடின் - மற்றுப் 
பொருள் உண்டாகுமானாலும் ; கயவர் கொல்வர் - கள்வர் முதலிய 
கொடியவர்கள் அதனைக் கைப்பற்றும் போருட்டு அப்பொருளுடை 
யானைக் கொன்று விடுவர் ; கொளப்பட்டும் வீடுவர் - கொல்லாமல் 
பொருளை மட்டும் கவர்ந்து கொண்ட விடத்தும் பொருளுடை யோர் 
ஏக்கத்தாற் றாமே உயிர் நீப்பர் ; இல்லை உண்டாய் விடில் 
அல்லதூஉம் ஒருவனுக்குப் பொருள் இல்லாமையாகிய வறுமை 
யுண்டாய் விட்டாலோ ; இம்மை மறுமைக்கும் புல் என்று காட்டும் 
இம்மையினும் மறுமையினும் அவ்வறியவனுடைய வாழ்க்கை 
பயனற்றதாய்ப் 

பொலிவிழந்து காணப்படும் ; புணர்வதும் 
அன்றே - அப்பொருள் தானும் ஒருவன் விரும்பிய பொழுது 
அவன்பால் 

சேர்வதுமில்லை ; ஆகவே இத்தகைய 
பொருளின்பாற் பற்றுவையாது துறந்து போதலே சிறப்பாக 
என்பதாம் . 

( வி - ம் . ) பொருளில் லாமையானும் துன்பம் . உண்டாயவிடத்தும் 
சாதல் முதலிய பெருந்துன்பமே யுண்டாம் . அப்பொருளில்லாத வழி 
இம்மை மறுமை வாழ்க்கைகள் புற்கென்றாகிவிடும் . ஆதலால் அதன் கம் 
பற்றுவையாது துறந்து போதலே நன்று . துறப்போர்க்கு வீட்டின்பம் 
உண்டாதல் ஒருதலை என்பதாம் . 
பொருளில்லையாயின் வாழ்க்கையுமில்லை என்பதனை , 

அருளில்லார்க் கவ்வுலக மில்லை பொருளில்லார்க் 
கிவ்வுலக மில்லாகி யாங்கு 

குறள் , 
எனவரும் திருக்குறளானுமுணர்க . 

பொருளுடையார் கள்வர் முதலியோராற் கொலையுண்ணலும் 
பொருளையிழந்துழித் தாமே ஏங்கி உயிர் விடுதலும் உலகியலிற் கான்க , 

வறுமையுடையோர் உணவின்மை முதலியவற்றாற் றுன்புறுத்தலும் , 
அறமுதலியன செய்யமாட்டாமையின் துறக்கம் புகமாட்டாமையும் , 
பிதவும் , 


வந்து 


உசா 


வளையாபதி 


ன்மை 


" இன்மையி னின்னுத தியாதெனி னின்மையி 
னின்மையே யின்னு தது 

- குறள் , கசஉ 
எனவும் 

" இன்மை யெனவொரு பாவி மறுமையு 
மிம்மையு மின்றி வரும் ” 

- குறள் , கசஉ 
எனவும் வரும் திருக்குறள்களானும் உணர்க . 

ஈதல் முதலிய நல்லறம் பல செய்தார்க்கன்றித் துறக்கவுலக வாழ்வு 
கிடையாதாகலின் 

மறுமை வாழ்க்கையையும் கெடுக்கும் 
என்பது கருத்து . 

ளமை நிலையாமை 
ச 0 . வேற்கண் மடவார் விழைவொழிய யாம்விழையக் 

கோற்கண் நெறிகாட்டக் கொல்கூற் றுழையதா 
நாற்ப திகந்தா நரைத்தூதும் வந்ததினி 
நீத்த றுணிவா நிலையா திளமையே . 
( இ - ள் . ) வேல்கண் மடவார் விழைவு ஒழிய - நெஞ்சமே ! 
வேல்போலும் கண்களையும் மடப்பத்தையும் உடைய மகளிர் நம்மை 
விரும்பாது புறக்கணிப்பவும் ; யாம் விழைய - மாம்மட்டும் அம்மா 
ளிரை விரும்பவும் ; கோல்கண் நெறிகாட்ட - கோலாகிய கண்ணே 
இனி நமக்கு வழிகாட்டும் கருவியாகவும் ; கொல் கூற்று உழையது 
ஆம் - கொல்கின்ற கூற்றுவனிடத்திற்கு அணுகியதாகிய ; நாற்பது 
இகந்தாம் - நாற்பதியாட்டை யகவையினையும் கடந்தொழிந்தோம் : 
நரைத்தூ தும் வந்தது - சாக்காட்டினை யறிவிக்கின்ற மறலியின் 
தூதாகிய நரையும் வந்துற்றது ; இளமை நிலையாது - இளமை நிலைத் 
திராதென்று முணர்ந்து கொண்டோமன்றோ? இனி நீத்தல் துணி 
வாம் - இனியேனும் துறந்து போ தலைத் துணிவோமாக / என்பதால் . 

( வி - ம் . ) இது மெய்யுணர்வுடையோனொருவன் தன்னெஞ்சிற்குக் 
கூறியது . வேற்கண் மடவார் நம்மை விழையாராகவும் யாம் மட்டும் 
அவரை விழைதல் நாணுத் தகவுடைத் தென்பான் , மடவார் விழைவு 
ஒழிய யாம் விழைய நாற்பது இகந்தாம் என்றான் . கட்பொறி ஒளி 
யிழந்து போயின வென்பான் கோற்கண் நெறிகாட்ட என்றான் . நாற்பது . 
நாற்பதியாட்டை யகவை . நரைசாவினை முற்பட வுணர்த்துமொரு 
அறிகுறியாகலின் , அதனை மறலியின் தூதுவனாக உருவகித்தான் . 

பாம் 
சாவினை மிகவும் நெருங்கிவந்துவிட்டோம் என்றிரங்குவான் . கொல்கூற் 
றுழையதாம் நாற்பது என்றான் . நீத்தல் - துறந்து போதல் . 
இதனோடு , 
பமைதிரண்ட வார்குழன்மேல் வண்டார்ப்ப 

மல்லிகைமேன் மாலை சூடிக் 
கைதிரண்ட வேலேந்திக் காமன் போற் 

காரிகையார் மருளச் சென்றார் 


. 


இனி 


மூலமும் உரையும் 


ஐதிரண்டு கண்டங் குரைப்பவோர் 

தண்டூன்றி அறிவிற் றள்ளி 
நெய்திரண்டாற் போலுமிழ்ந்து நிற்கு 

மிளைமையோ நிலையா தேகாண் ! " 
எனவரும் சீவகசிந்தாமணியும் ( உசுஉசு ) 

" நீரிற் குமிழி யிளமை நிறைசெல்வம் 
நீரிற் சுருட்டு நெடுந்திரைகள் - திரில் 
எழுத்தாகும் யாக்கை நமரங்கர ளென்ளே 
வழுத்தாத தெம்பிரான் மன்று - நீதிநெறி விளக்கம் , . 
குமரகுருபரவடிகளார் மணிமொழியும் நினைவு கூரற்பாலன . 
து நெஞ்சிற்குக் கூறும் வாய்பாட்டால் , இவ்வாறு அற முதலிய 
வற்றை அறிதலின்றிப் பயன்படாமல் மூப்பதற்கு முன்பே இளமைப் 
பருவத்தே தவமும் தானமும் நிகழ்த்தி உய்வீராக ! வென்று செவியறி 
வுறுத்தபடியாம் . 

( 10 ) 
இதுவுமது 
இளமையு நிலையாவா லின்பமு நின்றவல்ல 
வளமையு மஃதேபோல் வைகலுந் துன்பவெள்ள 
முளவென நினையாதே செல்கதிக் கென்றுமென்றும் 
விளைநில முழுவார் போல் வித்து நீர் செய்து கொண்மின் . 

( இ - ள் . ) இளமையும் நிலையா - இன்ப நுகர் தற்குரிய இளமைப் 
பருவமும் நிலைத்திராது ; ( கீரிற் குமிழிபோல அழிந்து போம ) ; இன் 
பமும் நின்ற அல்ல - நுகரும் இன்பங்கள் தாமும் நிலைத்து நிற்கு 
மியல்புடையனவல்ல ; வளமையும் அஃதேபோல் - அவ்வின்பத்திற் 
குக் காரணமான செல்வங்களும் நிற்பனவல்ல ; வைகலுந் துன்ப 
வெள்ளம் . அவ்வின்பம் நிலையா ததோடு வாழ்க்கையின் கண் நாடோ 
றும் துன்பமே மிகுதியாகவும் உள்ளன ; உள என நினையாதே 

ஆதலால் இளமையும் இன்பமும் வளமையும் நம்பாலுள வென்று 
செம்மாந்திராமல் ; விளை நிலம் உழுவார் போல் - விளைகின்ற நன் 
செயை உழுகின்ற வேளாண்மாக்கள் எதிரியாண்டிற்கு அவ்விளைவி 
னின்று விதை கொள்ளுமாறு போலே ; நீர் - நீவிரும் ; செல்கதிக்கு 
என்றும் என்றும் - நாடோறும் இனிச்சென்று பிறக்கின்ற பிறப் 
பிற்கு ஆக்கமாக ; வித்து - அறமாகிய வித்தினை ; வீழ்நாள் படாமல் ; 
செய்து கொண்மின் - செய்து கொள்ளக் கடவீர் ! என்பதாம் . 

( வி . ம் . ) நீயிரிளமை முதலியவற்றால் மகிழ்ந்து வாளா விருந்து 
விடாமல் இப்பொழுதே அறமுதலியன செய்து செல்லுந் தேயத்துக்கு 
ஆக்கஞ் செய்து கொண்மின் . அவ்விளமை முதலியன அழிந்துவிடும் 
என்றவாறு . 


வளையாபதி 


தெனோடு , 

" இளமையுஞ் செல்வமும் யாக்கையு நிலையா 
உளநாள் வரையாது ஒல்லுவ தொழியாது 
செல்லுந் தேஎத்துக் குறுதுணை தேடுமின் " 

சிலப் , 200 
எனவரும் இளங்கோவடிகளார் செவியறிவுறூஉவும் நினைக . 
இன்னும் , 
வேற்றுவர் இல்லா நுமரூர்க்கே 

செல்லினும் வெகுண்டீர் போல 
ஆற்றுணுக் கொள்ளாதடி புறத்து 

வைப்பீரே யல்லிர் போலும் 
கூற்றங் கொண்டோடத் தமியே 

கொடுநெறிக்கட் செல்லும் போழ்தின் 
ஆற்றுணாக் கொள்ளீர் அழகலா 

லறிவொன்று மிலிரே போலும் " -சீவக , கருகும் 
எனவருந் திருத்தக்க முனிவர் செய்யுளும் குறிக்கொள்க . 

( சக ) 


துறவு 
மற்றுந் தொடர்ப்பா டெவன்கொல் பிறப்பறுக்க 
லுற்றார்க் குடம்புமிகை யவையுள் வழிப் 
பற்றா வினையாய்ப் பலபல யோனிக 
ளற்றா யுழலு மறுத்தற் கரிதே . 
( இ - ள் . ) விறப்பு அறுக்கல் உற்றார்க்கு - பிறப்பறுத்தலை 
மேற்கொண்டார்க்கு ; உடம்பும் மிகை - அதற்குக் கருவியாகிய 
உடம்பு தானும் மிகையாம் ; மற்றும் தொடர்ப்பாடு எவன்- அங்ஙன 
மானபின் மேலே இயைபில்லனவும் சில தொடர்ப்பாடு உளவா தல் 
என்னாம் ; அவை உள் வழி - அவையிற்றின் தொடர்ப்பாடுளவாய 
விடத்து; பற்றா வினையாய் - மேலும் மேலும் அவற்றின்பாற் பற் 
றுண்டாக அப்பற்றுக் காரணமாக வினைகளுமுண்டாகி ; பலப்பல 
யோனிகள் -உயிர் தானும் அவ்வினைகள் காரணமாக எண்ணிறந்த 
பிறவிகளிடத்தும் ; அற்று ஆய் - முன்போலவே பிறந்து ; உழலும் 
இன்ப துன்பங்களிற் இடந்து முலா நிற்கும் ; அறுத்தற்கு அரிது 
இவ்வாறு வளர்ந்துவிட்ட பற்றினை மீண்டும் அறுத்தற்கு 
மியலாது கண்டீர் ! என்பதாம் . 

( வி - ம் . ) இச் செய்யுளில் , மற்றுந் தொடர்ப்பா டெவன் கொல் 
பிறப்பறுக்க லுற்றார்க் குடம்பு மிகை" ( குறள் , கசடு ) என்னும் திருக் 
குறன் முழுதும் அமைந்திருத்தலுணர்க . 


மூலமும் உரையும் 


இனி , இத் திருக்குறட்கு , விளக்கம்போல எஞ்சிய அடிகளும் அமைந் 
திருத்தலுமுணர்க . இனி , இத் திருக்குறட்கு ஆசிரியர் பரிமேலழகர் 
கூறுகின்ற விளக்கவுரையும் ஈண்டுக் கருதற்பாற்று . அது வருமாறு : 

" உடம்பென்ற பொதுமையான் உருவுடம்பும் அருவுடம்பும் கொள் 
ளப்படும் ; அவற்றுள் அருவுடம்பாவது : பத்துவகை யிந்திரிய வுணர் 
வோடும் ஐவகை வாயுக்களோடும் காம வினைவிளைவுகளோடும் கூடிய 
மனம் 

இது நுண்ணுடம் பெனவும்படும் . இதன்கட் பற்று நிலையாமை 
யுணர்ந்த துணையான் விடாமையின் விடுதற்குபாயம் முன்னர்க் கூறுப , 
இவ்வுடம்புகளால் துன்பம் இடையறாது வருதலை யுணர்ந்து இவற்றானாய 
கட்டினை இறைப் பொழுதும் பொறாது வீட்டின்கண் விரைதலின் 
உடப்பு மிகை யென்றார் . இன்பத் துன்பங்களான் உயிரோடு ஒற்றுமை 
யெய்துதலின் , இவ்வுடம்புகளும் யானெனப்படும் . இதனால் அகப்பற்று 
விடுதல் கூறப்பட்டது எனவரும் . 

( 2 ) 
இதுவுமது 
சங . உற்ற வுதிர மொழிப்பான் கலிங்கத்தை 

மற்றது தோய்த்துக் கழுவுத லென்னொக்கும் 
பற்றினா னாகிய பாவத்தை மீட்டும் 
பற்றொடு நின்று பறைக்குறு மாறே . 
( இ - ள் . ) பற்றினான் ஆகிய பாவத்தை மீட்டும் பற்றோடு 
இன்று பறைக்குறும் ஆறு - ஒருவன் தனது பற்றுடைமை காரண 
மாக எய்திய தீவினையை மீண்டும் அப்பற்றுடையனாகவே நின்று 
தேய்த்தொழிக்கும் முயற்சி ; என் ஒக்கும் - எ தனை ஒக்கும் என்று 
வினவின் ; உற்ற உதிரம் ஒழிப்பான் - ஒருவன் தன்னாடையிலுற்ற 
குருதிக் கறையினைப் போக்குவதற்கு ; கலிங்கத்தை - அந்த ஆடை 
யினை மீண்டும் ; அது தோய்த்துக் கழுவுதல் ஒக்கும் - அந்தக் குருதி 
யிலேயே போகட்டுக் கழுவுவதனையே ஒப்பதாம் என்பதாம் . 
( வி- ம் . ) பற்றுடைமையாலுற்ற துன்பம் 

போக்க முயல்பவர் 
மீண்டும் வேறு பொருள்களைப் பற்றுமாற்றாற் போக்க முற்படுதல் ஆடை 
யிற்பட்ட குருதிக் கறையைப் போக்குபவர் மீண்டும் அவ்வாடையைக் 
குருதியிலேயே தோய்ப்பது போன்று பேதைமையுடைத்து ஆதலால் , பற் 
ற்றுப்போர் விடல்வேண்டும் வேண்டியதெல்லாம் ஒருங்கு என்றவாறு . 
இதனை , 

" இயல்பாகு நோன்பிற்கொன் றின்மை யுடைமை 
மயலாகு மற்றும் பெயர்த்து 

- குறள் , கூசசு 
என்பதனானும் உணர்க . மேலும் , பற்றினைப் பற்றுவார்க்குத் துன்பங்கள் 
இடையறாதுவரும் என்பதனை , 

பற்றி விடாஅ விடும்பைகள் பற்றினைப் 
பற்றி விடாஅ தவர்க்கு " 

குறள் , ங ச எ 
என்பதனானும் உணர்க . 


வளையாபதி 


துவுமது 


ச . 


தானஞ் செய்திலந் தவமு மன்னதே 
கானந் தோய்நில விற்கழி வெய்தின 
நான்ந் தோய்குழ னமக்குய்த லுண்டோ 
மானந் தீர்ந்தவர் மாற்றம் பொய் யல்லவால் . 
( இ - ள் . ) நானந் தோய்குழல் - புழுகளைந்த கூந்தலை 
யுடைய கங்காய் !; தானம் செய்திலம் - மாமோ கழிந்த நம் வாழ் 
காளிலே ஈதல் முதலிய நல்லறங்களைச் செய்திலேம் ; தவமும் 
அன்னது - முதுமைப் பருவ மெய்தியும் தவவொழுக்கமும் மேற் 
கொண்டிலேம் , மானம் தீர்ந்தவர் - மாண்பிறந்த மானமுதலிய 
குற்றங்களினின்றும் விலகிய சான்றோர் ; மாற்றம் பொய்யல்ல - 
கூறிய அந்நல்லறங்கள் பொய்மையுடையன அல்லவே ; கானம் 
தோய் நிலவில் கழிவெய்தினம் - அந்தோ அரிது பெறு மில் மக்கட் 
பிறப்பில் நமக்குற்ற வாழ் நாள் எல்லாம் காட்டில் எறித்த விலாப் 
போல வறிதே கழியப் பெற்றோம் ; நமக்கு உய்தல் உண்டோ - 
இனி நமக்கு உய்தியுண்டாகுமோ என் செய்கேம் ! என்பதாம் . 

( வி - ம் . ) இது வாழ்நாளிற் பெரும்பகுதியைக் காமநுகர்ச்சியிலே 
கழித்துக் காமஞ் சான்ற கடைக்கோட்காலைத் தன் வாழ்க்கைத் துனை 
வியை நோக்கி ஒரு காமுகன் இரங்கிக் கூறியதென்க . 

இல்லிருந்து வாழ்ந்தேம் ஆயினும் அறஞ் செய்திலேம் முதுமையும் 
வந்து பெரும்பகுதி கழித்தது , தவமும் செய்திலேம் . இப்பொழுதோ 
இன்ப துகரும் ஆற்றலும் இழந்தேம் . சான்றோர் கூறிய நல்லறம் 
பொய்யல்ல . அங்ஙனமாகவும்அவற்றையும் மதித்தொழுகினோமல்லேம் . 
சாவு அணுகிவிட்டது ; இனி யாம் என் செய்தும் . நமக்கு எய்திய வாழ் 
நாள் காட்டில் பொழிந்த நிலா வொளிபோலப் பயனற்றதாய் முடிந்தது 
என்று இரங்கியபடியாம் . 


4 


இவனுடைய இவ்விரங்கன் பொழிகளோடு , 


" நட்புநா ரற்றன நல்லாரு மஃகினர் 
அற்புத் தளையு மவிழ்ந்தன - உட்கானாய் 
வாழ்தலி னுதிய மென்னுண்டாம் வந்ததே 
ஆழ்கலத் தன்ன வொலி 

( நாலடி , கஉ ) 
எனவரும் வெண்பாவையும் நினைக . 


நிலவிற்கு : உருபுமயக்கம் . மானந்தீர் 

மானந்தீர் கொள்கையார் என்றும் 
பாடம் . 

இனி நல்லோர் கூறிய நல்லறங் கொள்ளாது வாழ்நாள் எல்லாம் . 
வீருவாக்கி மடிந்து நரகிற் கிடந்தழல்வோர் கூற்றுக வருகின்ற 


மூலமும் உரையும் 


பெண்டீர் மக்கள் கிளைஞ ரிவர் பின்னுக் குதவி யென்றெண்ணிக் 
கண்டீரறத்தை விட்டவராற் கடன்பட் டிறுத்தோ மென்பர்சிலர் 
உண்டி ருடுத்தீர் சுற்றத்தி ருற்ற வேளைக் கொருவரும் வந் 

தண்ட ரந்தோ வும்மை நம்பி யான திதுவோ வென்பர் சிலர் " 
எனவும் , 


தேடிப் பொருளைச் சிறுதொழிற்கே 

செலுத்தி யுணர்ச்சி தெரியாமற் 
பாடிப் பதருக் கிறைத்ததெல்லாம் 

பலித்த தெமக்கீங் கென்பர்சிலர் 
கேடிப் படிவந் தெமைச்சூழக் 

கெடுத்த பாவி யுலகிலின்ன 
நாடிப் பிறக்க விடினுமங்க 

ஓடோ மென்று சிலர்சொல்வார் " 


எனவும் , 


என்று மிறவோ மென்றிருந்தோ 

மிறந்து படுவ தீதறிந்தா 
லன்று படைத்த பொருளையன்றே 

யருள்வோ மறையோர்க் கென்பர்சிலர் 
சென்று வரவாங் கெம்மையின்னஞ் 

செலுத்திற் புதைத்த திரவியத்தை 
யொன்று மொழியா தறம்புரிந்திங் 

கோடி வருவோ மென்பர்சிலர் " 
எனவும் , 


" பிறந்த வுடனே துறந்துசுத்தப் 

பிரம முணர்ந்து பிறப்பதனை 
மறந்திந் நரகத் தெய்தாமை 

வருமோ நமக்கு மென்பர்சிலர் 
இறந்து நிரையத் தழுந்தியிட 

ரிவ்வா றுழப்ப தறியாமற் 
சிறந்த விவேகர் பெருமான்றன் 

செயலைத் தவிர்ந்தோ மென்பர்சிலர் 
எனவும் வருகின்ற கையறு நிலைச் செய்யுள்களும் நிகாவிற் கொன்யம் 
பாலனவாம் ; ( மெய்ஞ்ஞான விளக்கம் - 10 


வளையாபதி 


மெய்யுணர்தல் 
சரு . பருவந்து சாலப் பலர்கொலென் றெணணி 

ஒருவந்த முள்ளத் துவத்த லொழிமின் 
வெருவந்த துன்பம் விடுக்குந் திறலோ 
னொருவ னுலகிற் குளனென்னு மாறே . 
( இ - ள் . ) வெருவந்த துன்பம் அச்சம் வருதற்குக் 
காரணமான துன்பத்தினின்றும் ; விடுக்கும் திறலோன் ஒருவன் 
உளன் என்னும் ஆறு - விடுவிக்கும் பேராற்றலுடைய இறைவன் 
ஒருவனே உளன் என்னும் மெய்யுணர்வு பெறுமின் ; பலர் என்று 
எண்ணி - உலகிற்கு இறைவராவார் பலர் என்று எண்ணியும் ; 
பருவந்து - துன்பம் வந்துற்ற காலத்தே இவை பிறாால் வந்த 
தென்று கருதி வருந்தி ; உள்ளத்து உவத்தல் - இன்பம் வந்த 
காலத்து இவை யாம் தேட வந்தன வென்று கருதி உள்ளத்தே 
மகிழ்ந்தும் வாழ்வ தனை ; ஒருவந்தம் ஒழிமின் - ஒரு தலையாக விட 
இடாழிவீராக என்பதாம் . 

( வி - ம் . ) உலகிலுயிர்களைத் துன்பத்தினின்றும் விடுதலை செய்யும் 
கடவுள் ஒருவனே என்றுணர் மின் ! பலர் உளர் என்று கருதி வருந்தா 
தொழிமின் . இன்பம் வந்தகாலத்தே களிப்புறா தொழிமின் . எல்லாம் 
ஊழின் செயலென மெய்யுணர்வோடு வாழக்கடவீர் ! என்பதாம் . 

இன்பதுன்பங்கள் ஊழால் வருவன ஆதலின் அவை வருங்காலத்து 
மகிழ்தலும் வருந்துதலும் பேதைமை என்பது கருத்து . இறைவன் ஒரு 
னே உளன் ; அவனடி பற்றினவரே இன்ப மெய்துவர் ; இறைவர் பல 
ருளர் என்று கருதி , அவ்வழியிலுழல்வோர் துன்பமேயுறுவர் என்பார் . 
சாலப் பலரென்றெண்ணி பருவந்து என்றார் . பருவந்தும் உழத்தலும் 
எனல் வேண்டிய உம்மைகள் தொக்கன . ஒருவந்தம் - ஒருதலையாக . 
இனி இச் செய்யுளோடு , 

" யாது மூரே யாவருங் கேளிர் 
தீது நன்றும் பிறர்தர வாரா 
நோதலும் தணிதலு மவற்றோ ரன்ன 
சாதலும் புதுவ தன்றே வாழ்தல் 
இனிதென மகிழ்ந்தன்று மிலமே முனிவின் 
இன்னு தென்றலு மிலமே மின்னொடு 
வானந் தண்டுளி தலைஇ யானது 
கல்பொரு திரங்கு மல்லற் பேர்யாற்று 
நீர்வழிப் படுஉம் புணைபோ லாருயிர் 
முறைவழிப் படூஉ மென்பது திறவோர் 
காட்சியிற் றெவிந்தன மாகலின் மாட்சியிற் 


2 


363 


மூலமும் உரையும் 


பெரியோரை வியத்தலு மிலமே 

சிறியோரை பிகழ்த லதனினு மிலமே " 
எனவரும் கணியன் பூங்குன்றனார் செய்யுளும் கருத்துட் பதித்தற்பாலது . 


சகா . 


பழவினை 
உய்த்தொன்றி யேர் தந் துழவுழு தாற்றவும் 
வித்தின்றிப் பைங்கூழ் விளைக்குற லென்னொக்கும் 
மெய்த்தவ மில்லான் பொருளொடு போகங்கட் 
கெய்த்துழந் தேதா னிடர்ப்படு மாறே . 
( இ - ள் . ) மெய்த்தவம் இல்லான் - முற்பிறப்பிலே செய்த 
வாய்மையான தவத்தினை இல்லா தவன் ; பொருளோடு போகங் 
கக்கு - செல்வம் பெறுதற்கும் அவற்றானின்பம் நுகருதற்கும் ; 
உழந்து எய்த்து - பெரிதும் முயன்று இளைத்து ; இடர்ப்படும் 
ஆறு - துன்புறும் வகை ; என் ஒக்கும் ( என்னின் ) - எ தனை 
ஒக்கும் என்னின் ; வித்து இன்றி - முற்படச் சேர்த்துக் கொள்ளற் 
இயன்ற விதை சிறிதுமில்லாமலே ; ஏர் தந்து - உழகிவருது கலப்பை 
முதலிய கருவிகளைக் கொணர்ந்து : உழவு ஒன்றி - உழவுத் தொழி 
லிலே பொருந்தி ; உயத்து - எருதுகளைச் செலுத்தி ; ஆற்றவும் 
உழுது - மிகவும் ஆழமாக உழுது ; பைங்கூழ் விளைக்குறல் - பசிய 
பயிரை விளைக்க முயல்வ தனையே ஒக்கும் என்பதாம் . 

( - ம் . ) பொருளும் போகமும் முற்செய் தவமுடையார்சே 
ஆகும் . அத்தவமில்லாதார் அவற்றைப் பெற முயல்வது வீணாம் என்ற 

எனவே , படு பெறுதற்கன்றி இம்மை வாழ்விற்கும் தவமே 
காரணம் ஆகும் . ஆகவே எல்லோரும் தவவொழுக்கம் மேற்கொள்ளல் 
வேண்டும் என்றாராயிற்று . 
இதனை , 

" ஒன்னார்த் தெறலும் உவந்தாரை யாக்கலும் 
எண்ணிற் றவத்தான் வரும் ” 

- குறள் , உசுச 
எனவும் , 

" வேண்டிய வேண்டியாங் கெய்தலாற் செய்தவ 
மீண்டு முயலப் படும் 

--குறள் , உச 
எனவும் , 

" இலர்பல ராகிய காரண தோற்பார் 
சிலர்பலர் நோலா தவர் " 

--குறள் , உ எ 0 
எனவும் , வருந் திருக்குறள்களானும் , 

மேலைத் தவத்தளவே யாகுந் தான்பெற்ற செல்வம் " 
என்பதனாலுனு முணர்க . 


வளையாபதி 


பொருண் மாண்பு 


சஎ . குலந்தருங் கல்வி கொணர்ந்து முடிக்கும் 

அலந்த கிளைக ளழிபசி தீர்க்கும் 
நிலம்பக வெம்பிய நீள் சுரம் போகிப் 
புலம்பில் பொருள் தரப் புன்கண்மை யுண்டோ . 


( இ - ள் . ) குலந் தரும் 

குலந்தரும் - பொருளானது மக்கட்கு உயர்ந்த 
குடிப்பெருமையை யுண்டாக்கும் ; கல்வி கொணர்ந்து முடிக்கும் 
கல்விச் செல்வத்தைப் பிற விடங்களினின்று கொடுவந்து நிறை 
வுறச் செய்யும் ; அலந்த கிளைகள் அழிபசி தீர்க்கும் - வறுமையா 
னலிந்த தம் சுற்றத்தாருடைய மிக்க பசியைத் தீர்த்துய்யக் 
கொள்ளும் ; ஆதலாலே , நிலம்பக வெம்பிய நீள்சுரம் போகி - நிலம் 
பிளந்து போகும்படி வெப்பமுற்ற நெடிய பாலை நிலத்தினைக் கடந்து 
சென்றேனும் ; புலம்பு இல் பொருள் தர- துயரின்மைக்குக் காரண 
மான பொருளை மாந்தர் ஈட்டிக் கொணரின் ; புன்கண்மை உண்டோ 
பின்னர் அவர்பால் துன்பம் உண்டாகுமோ ? ஆகாது . ஆதலின் 
மாந்தர் அப்பொருளின் இத்தகைய சிறப்புக்களை யுணர்ந்து அதனை 
நிரம்ப ஈட்டிக் கோடல் வேண்டும் என்பதாம் . 

( வி - ம் . ) பொருள் மாந்தர்க்கு உயர் குடிப் பெருமையைத் தரும் ; 
அறிவுச் செல்வத்தையும் வரவழைத்துக் கொடுக்கும் ; உற்றார் உறவினர் 
பசிப்பிணியைப் போக்கி அவரை யுய்விக்கும் , ஆதலால் மாந்தர் பாலை 
நிலங்கடந்தும் திரைகடலோடியும் அப்பொருளை நிரம்ப ஈட்டுதல் 
வேண்டும் என்றவாறு . 

பிறநாடுகளிற் சென்றும் பொருளீட்டல் வேண்டும் என்பார் நிலம்பக 
வெம்பிய நீள் சுரம் போகிப் புலம்பில் பொருள் தரப் புன்கண்மை 
யுண்டோ என்றார் . போகியும் எனல் வேண்டிய சிறப்பும்மை தொக்கது . 
நீள்சுரம் போகி என்றமையால் திரைகடலோடியும் என்றும் கூறிக் 
கொள்க . இப்பொருண் மாண்பிற்கு , 

“ இம்மியன நுண்பொருள்க வீட்டி நிதி - யாக்கிக் 
கம்மியரு மூர்வர்களி றோடை நுதல் சூட்டி 
அம்மிமிதந் தாழ்த்துசுரை வீழ்ந்ததறஞ் சால்கென் 

றும்மைவினை நொந்து புலந் தூடலுணர் வன்றே " 
எனவும் , 

உள்ள முடை யான் முயற்சி செய்யவொரு நாளே 
வெள்ள நிதி வீழும்விளை யாததனி னில்லை 
தொள்ளையுணர் வின்னவர்கள் சொல்லிமடி கிற்பின் 

எள்ளுநர்கட் கேக்கழுத்தம் போலவினி தன்றே 
எனவும் , 


மூலமும் உரையும் 


. 


" செய்க பொருள் யாருஞ் செறுவாரைச் செறுகிற்கும் 
எஃகுபிறி தில்லையிருந் தேயுயிரு முண்ணும் 
ஐயமிலை யின்பமற வேடவையு மாக்கும் 

பொய்யில்பொரு ளேபொருண்மற் றல்லபிற பொருளே 
எனவும் , 

" தூங்குசிறை வாவலுறை தொன்மரங்க ளென்ன 
ஓங்குகுல நையவத னுட்பிறந்த வீரர் 
தாங்கல்கட ஓகுந்தலை சாய்க்கவரு தீச்சொல் 

நீங்கன்மட வார்கள்கட னென்றெழுந்து போந்தான் " 
எனவரும் சீதத்தன் நல்லுரைகளையும் இதற்கு ஆசிரியர் நச்சினார்க்கினியர் 

சீதத்தன் தான் போய்ப் பொருள் தரக் கருதினான் ; அங்ஙனம் கருதிக் 
கம்மியருங் களிறேறுவர் ! ஆதலால் முயற்சியே நன்றென்று கருதாது 
வாழாதார் வாழக் காண்டலின் முயற்சி வேண்டா அறமேயமைய 
மென்று கருதி முற்பிறப்பில் நல்வினை செய்யப் பெற்றிலே மென்று 
நொந்து அம்முயற்சியை வெறுத்துக் கலாய்த்திருத்தல் அறிவன்று ; 
அதுவேயுமன்றி உள்ளமுடையான் முயற்சியைச் செய்ய ஒருநாளே நிதி 
திரளும் ; அந்நிதியாலே எல்லாத் துப்புரவுகளுமுளவாம் ; அங்ஙனம் 
எல்லாமாகின்ற முயற்சியைவிட்டுப் புரைபட்ட உணர்வினவர்கள் , 
வருவது இடைத்தங்காதென்னுஞ் சொல்லான் மடிந்திருப்பின் , அவ்விருப் 
புப் பகைவர்க்கு ஒருதலை எடுப்புப் பெற்றாற் போல இனிதாயிருக்கும் . 
அங்ஙனம் அவர் தலையெடாதபடி எல்லாரும் பொருளைத் தேடுக ;; 
தேடினாற் பகைவரைக் கொல்லும் படை அதனை யொழியவில்லை . 
அவரிடத்திருந்தேயும் பகைவரைக் கொல்லும் , அதுவன்றித் தானுள 
வாக இன்பத்திற்கு ஐயமில்லை ஆதலின் , அறத்தோடே முற்கூறியவற் 
றையும் உண்டாக்கும் மெய்யாகிய பொருளே நன்கு மதிக்கும் பொருள் . 
ஒழிந்த பொருள் நன்கு மதிக்கும் பொருளல்ல ; ஆதலின் , இப்பொருளைக் 
கொண்டு தம் குலம் நைகிறவளவிலே ஆலமரத்தின் வீழ்போலத் தீச் 
சொற் பிறவாமற் றங்குலத்தைத் தாங்கல் அதனுட் பிறந்தவருடைய 
கடனாகும் . தங்குலத்தைத் தாங்காது போதல் பேதையரது கடனாகும் . 
ஆதலால் யானும் முயன்று பொருள் தேடி என் குலத்தைத் தாங்குவே 
னென்று கூறி எழுந்திருந்து பண்டசாலை யேறப் போந்தானென்க . " 
வகுத்துள்ள நல்லுரையையும் நனி நோக்குக . 

இனி , செல்வர்க்கழகு செழுங்கிளை தாங்குதல் என்பதுபற்றிச் 
செல்வம் அலந்த கிளைகள் அழிபசி தீர்க்கும் என்றார் . புலம்பில் பொருள் 
தரப் புன்கண் உண்டோ என்பதனை , 


தான் 


11 


என 


" ஒண்பொருள் காழ்ப்ப வியற்றியார்க் கெண்பொரு 
ளேனை யிரண்டு மொருங்கு 

- குறள் , கம் 
எனவருந் திருக்குறளானும் , 

அரிதரய அறனெய்தி அருளியோர்க் களித்தலும் 
பெரிதாய பகைவென்று பேணாரைத் தெறுதலும் 


வளையாபதி 


பக 


புரிவமர் காதலிற் புணர்ச்சியும் தருமெனப் 
பிரிவெண்ணிப் பொருள்வயிற் சென்ற நங் காதலர் 

( கலி - கக ) 
எனவருங் கலியானு முணர்க . 

இனி இன்பத்தினும் அறமே பெரிதென நந்தமிழகத்து இளைஞர் 
பண்டைக்காலத்து உயிரன்ன தங் காதலிமாரையும் பிரிந்துபோய் நிலம் 

வெம்பிய நீள்சுரம் போகிப் புலம்பில் பொருள் தரும் வழக்க 
முடையராயிருந்தனர் என்பதனை , 

“ இடு முள் நெடுவேலி போலக் கொலைவர் 
கொடுமரந் தேய்த்தார் பதுக்கை நிரைத்த 
கடுநவை யாராற் றறுசுனை முற்றி 
யுடங்குநீர் வேட்ட வுடம்புயங் கியானை 
கடுந்தாம் பதிபாங்குக் கைதெறப் பட்டு 
வெறி நிரை வேறாகச் சாரச் சாரலோடி 
நெறிமயக் குற்ற நிரம்பா நீ டத்தஞ் 
சிறுநனி நீதுஞ்சி யேற்பினு மஞ்சு 
நறுநுத னீத்துப் பொருள்வயிற் செல்வோ 
யுரனுடை யுள்ளத்தை செய்பொருண் முற்றிய 

வளமையா ஓகும் பொருளிது வென்பாய் 
எனவரும் கலியானுமுணர்க ; ( கஉ ) . 

( சக ) 
நட்பு 
கெட்டே மிதுவெந் நிலையென்று சார்தற்கண் 
நட்டவ ரல்லார் நனிமிகு பவர் சுற்றம் 
பெட்டது சொல்லிப் பெரி திகழ்ந் தாற்றவு 

மெட்டவந் தோரிடத் தேகி நிற்பவே . 
( இ - ள் . ) கெட்டேம் இது எம் நிலை என்று சார் தற்கண் - 
ஒருவர் தம் கைப் பொருளிழந்துழி வறுமையுற்று யாம் பெரிதும் 
கெட்டொழிந்தேம் இப்பொழுது எம்முடைய நிலைமை பெரிதும் 
இத்தகைய இன்னாமையுடைய வறுமை நிலை கண்டீர் என்று 
சொல்லி ஏனையோர்பாற் செல்லுமிடத்தே ; நட்டவர் அல்லார் - 
வாய்மையாக நட்புச் செய்துள்ளவரையன்றி எனையராகிய ; நனி 
மிகு சுற்றம் - மிக மிக நெருங்கிய சுற்றத்தார் தாமும் ; பெட்டது 
சொல்லி - தாம் விரும்பிய குறிப்பு மொழி கூறி ; ஆற்றவும் எட்ட 
வந்து - மிகவுந் தொலைவிலே சென்று ; ஓரிடத்தே எகி - ஓரிடத்தே 
எம்முட் கூ + ; பெரிது இகழ்ந்து நிற்ப - மிகவும் இகழ்ந்திருப்பர் 
தன்பதாம் . 


மூலமும் உரையும் 


- 


( i - ம் . ) நட்டவரும் அல்லாரும் சுற்றமும் என எண்ணும்மை 
கொடுத்து நட்டவரும் ஏதிலரும் சுற்றத்தாரும் என ஓதினும் ஆம் . நட்ட 
வர் அல்லார் என ஓதி இச்செய்யுள் நட்பின் சிறப்பினைக் கூறுவதாகக் 
கொள்க 
இனி , இதனை , 
“ இல்லாரை யெல்லாரு மெள்ளுவர் செல்வரை 
எல்லாருஞ் செய்வர் சிறப்பு " 

-- குறள் , எடுஉ . 
என்னுந் திருக்குறளானும் , 

“ உண்டாய போழ்தின் உடைந்துழிக் காகம்போற் 
றொண்டா யிரவர் தொகுபவே - வண்டாய்த் 
திரிதருங் காலத்துத் தீதிலி ரோவென் 
றுரைதருவா ரிவ்வுலகத் தில் 

நாலடி , உ அச 
எனவரும் நாலடியானும் , 

இன்சொல்லன் நழ்நடைய ஓயினுமொன் றில்லானேல் 
வன்சொல்.பி னல்லது வாய்திறவா- என்சொலினுங் 
கைத்துடையான் காற்கீ ழொதுங்குங் கடன்ஞாலம் 

பித்துடைய வல்ல பிற " - திநெறிவிளக்கம் , சக 
எனவரும் குமரகுருபரவடிகளார் மெய்ம்மொழியானும் , 

" கல்லானே யானலுங் கைப்பொருளொன் றுண்டாயி 
னெல்லாருஞ் சென்றங் கெதிர்கொள்வர் - இல்லானை 
இல்லாளும் வேண்டாள்மற் றீன்றெடுத்த தாய்வேண்டாள் 

செல்லா தவன்வாயிற் சொல் 
எனவரும் நல்வழியானும் உணர்க . 

( ச ) 
பேதைமை 
சக . தெண்ணீர் பரந்து திசைதொறும் போய்க்கெட்ட 

எண்ணெய் கொண் டீட்டற் கிவறுதலென்னொக்கும் 
பெண்மனம் பேதித் தொருப்படுப்பெ னென்னு 
மெண்ணி லொருவ னியல் பெண்ணு மாறே . 
( இ - ள் . ) பெண் மனம் பேதித்து - பெண்ணினது மனத் 
இயல்பினை மாற்றி ; ஒருப்படுப்பென் என்னும் - ஒருமுகப்படுத்து 
வேன் என்று கூறுகின்ற ; எண் இல் ஒருவன் - ஆராய்ச்சியில்லாத 
மடவோனுடைய ; இயல்பு எண்ணும் ஆறு - தன்மையை நினையும் 
கால் ; என்னொக்கும் - அம்முயற்சி எதனை ஒக்குமெனின் ; தெண் 
at பரந்து திசைதொறும் போய்க் கெட்ட - தெளிந்த நீரிலே 


வளையாபதி 


மனம் 


பெய்யப்பட்டு நான்கு திசைகளினும் பாவிச் சென்று அழிந்து 
போன ; எண்ணெய் கொண்டு ஈட்டற்கு இவறு தல் - எண்ணெயை 
மீண்டும் ஒரு சேரக் கொண்டுவந்து சேர்த்தற்கு அவாவு தலையே 
ஒக்கும் என்பதாம் . 
( வி - ம் . ) பெண்ணின் 

இயல்பாகவே பன்முகப்பட்டுச் 
செல்வதாம் , அதனை ஒருமுகப்படுத்த முயலுதல் நீரிற் பெய்யப்பட்டுத் 
திசையெலாம் சிதறிப்போன எண்ணெயை மீண்டும் ஒருசேரக் கூட்டிக் 
கைக்கோடற்கு விரும்புவது போன்றதொரு பேதைமைத்து என்றவாறு . 
பெண்ணின் மனம் ஒருமுகப்படாதது என்னுமிதனை , 
" ஏந்தெழின் மிக்கா னிளையா னிசைவல்லான் 
காந்தையர் கண்கவர் நோக்கத்தான் - வாய்ந்த 
நயனுடை யின் சொல்லான் கேளெனினு மாதர்க் 

கயலார் மே லாகு மனம் -- நீதிநெறி , விளக்கம் , அஉ 
என்பதனானும் . 

" அன்புநூ லாக வின்சொ லலர்தொடுத் தமைத்த காத 
லின்பஞ் செய்காமச் சாந்திற் கைபுனைந் தேற்ற மாலை 
நன்பகற் சூட்டி விள்ளா தொழுகினு நங்கை மார்க்குப் 

பின்செலும் பிறர்கணுள்ளம் பிணையனர்க் கடிய தன்றே ” 
எனவும் , 
பெண்ணெனப் படுவகேண் மோ பீடில 

பிறப்பு நோக்கா 
உண்ணிறை யுடைய வல்ல வொராயிர 

மனத்த வாகும் 
எண்ணிப்பத் தங்கையிட்டா லிந்திரன் 

மகளு மாங்கே 
வெண்ணெய்க்குன் றெரியுற்றாற் போன் 

மெலிந்துபின் னிற்குமன்றே ” 
எனவும் வரும் சிந்தாமணியானும் ( கருகசு . எ . ) 

" மாரியுத் திருவு மகளிர் மன முந் 
தக்குழி நில்லாது பட்டுழிப் படும் " 

- பெருங்கதை, க . கடு : சரிசு 
எனவரும் பெருங்கதையானுமுணர்க . இன்னும் , 

இனம் போன் றினமல்லார் கேண்மை மகளிர் 
மனம் போல மாறு படும் 

- குறள் , அஉஉ 


எ 


மூலமும் உரையும் 


எ 


50 . 


தா 


எனத் திருவள்ளுவனாரும் ஓதுதலும் இத்திருக்குறள் உரையின்கண் 
ஆசிரியர் பரிமேலழகரும் , அவர் மனம் வேறுபடுதல் பொனம் 
பேதின் றொருப்படுப்பெ னென்னும் எண்ணிலொருவன் என்பதனானும் உணர்க " 
என இவ்வளையாபதிச் செய்யுளையே மேற்கோளாக எடுத்துக் காட்டுதலும் 
காண்க . 

( சக ) 
பொது மகளிரியல்பு 
நீண்முகை கையாற் கிழித்தது மோக்குறு 
மாண் வினைப் பாவை மறைநின்று கேட்குறின் 
பேணலு மன்பும் பிறந்துழிப் போது செய் 

ணைப் பெண்ணைய வணைக்குறு மாறே . 
( இ - ள் . ) நீள் முகை - தலைவனே ! நீண்ட சிற்றரும்பினைக் 
கொய்து ; கையால் கிழித்து- அஃது அலராமையாலே தன் கையா 
ல தனைக் கிழித்து ; அது மோக்குறும் - அதன் கண் மணமில்லா 
திருக்கவும் அதனை மண முடைய மலர் போல மோக்கின்ற ; மாண் 
வினைப் பாவை மறை - மாண்புடைய வினைத்திறமமைந்த பாவை 
போல்வாளாகிய இவள் செய்கையின் கருத்து யாதென ; நின்று 
கேட்குறின் - அவள் செயலைக் கண்டு நின்று நீ எம்மை வினவுதி 
யாயின் கூறுதும் ; பெண் - ( அச்செயல் ) பெண்ணானவள் ; பேண 
லும் - தகுதியில்லா தாரை விரும்பு தலும் ; அன்பும் - அவர் விரும் 
பாத வழியும் அவரை அவாவுதலும்; பிறந்துழி - இவ்வாறு பேண 
லும் அவாவும் தம்பாற் றோன் றியவழி ; ஆணை - அவ்வாடவனை ; 
போது செய்து மனமாற்றஞ் செய்து ; அணைக்கு றும் ஆறு - அவ 
னைத் தழுவிக்கொள்ளும் செயற்கு இஃதறி குறியாம் என்பதாம் . 

( வி --ழ் . ) இஃது அரும்பினைக் கொய்து மோக்குமொரு மகளைக் கண்ட 
தலைவன் அச் செயலின் குறிப்பு யாது எனப் பாங்களை வினவியவழி 
வினவப்பட்டான் தற்குறிப்பேற்றமாக அச் செயலின் குறிப்புக் கூறியபடி 
யாம் . இனி வளையாபதி என்னுங் காப்பியத்தின் கண் 
நிகழ்ச்சி உளது போலும் என்றூகித்தலும் மிகையன்று . 

சிற்றரும்பு மணமில்லாததாகவும் நுகர்தற்குத் தகுதியில்லாததாக 
வும் இருக்க அம்மகள் அதனைக் கிள்ளிக் கிழித்து மோக்குமிது அம்மகளிர் 
தகுதியில்லாதவரையும் தம்மை விரும்பாதவரையும் காமுற்று அவரைத் 
தழுவுதற்கு ஏற்ற உபாயங்களைச் செய்து வலிந்து தழுவுவதனைக் குறிக் 
கின்றது எனத் தீய மகளிரின் இயல்பினைக் கூறியபடியாம் . 

தீய மகளிர் இயல்பிங்ஙனமாதலைச் சூர்ப்பநகை முதலியோர்பால் 
காண்க . 

( 60 ) 
இதுவுமது 
நக . யாறொடி யாழ்ஞெலி கோனில வார்கொடிப் 

பாறொடு பத்தினி மாபோ லொழுகென்று 
கூறினள் கூத்தி முதிர்ந்தாள் மகட்கிவை 
வேறோ ரிடத்து வெளிப்பட னன்றாம் . 


பங்ஙனம் ஒரு 


வளையாபதி 


( இ - ள் . ) முதிர்ந்தாள் கூத்தி - அகவை முதிர்ந்தவளாகிய 
கணிகை யொருத்தி ; மகட்கு - தன் மகளாகிய இளங்கணிகைக்குச் 
செவியறிவுறுட்பவள் ; ஏ . ! யாறொடு யாழ் ஞெலிகோல் நிலவு 
ஆ : கொடி - யாறு போலவும் யாழ் போலவும் தீக்கடைகோல் 
போலவும் மலர் நிரம்பிய பூங்கொடி போலவும் ; பாறொடு பத்தினி 
மா போல - மரக்கலம் போலவும் கற்புடை மகளிர் போலவும் 
விலங்குகள் போலவும் ; ஒழுகு என்று - நின்பால் வருகின்ற 
காமுகரிடத்திலே நீ ஒழுகுவாயாக என்று ; கூறினள் - அறிவுறுத் 
தினள் ; இவை - இவ்வுவமைகளின் பொதுத்தன்மை ; நன்று வேறு 
ஓரிடத்து வெளிப்படல் ஆம் - நன்றாக வேறோரிடத்து ( விரிவகை 
யாற் கூறு தும் ) ஆங்கு விளக்கமாகும் என்பதாம் . 

( வீ - ம் . ) ஒரு கிழக்கணிகை தன் மகட்கு அறிவுரை கூறுபவள் 
ஏடி ! நீ நின்னை விரும்பி வருகின்ற காமுகரிடத்தே யாறுபோலவும் யாழ் 
போலவும் தீக்கடைகோல் போலவும் நிலவு போலவும் மரக்கலம் போல 
வும் கற்புடை மகளிர் போலவும் விலங்குகள் போலவும் நடந்து கொள்வா 
யாக என்று கூறினள் ; அவ்வுவமைகளின் பொதுத்தன்மையை யாம் 
வேறிடத்தில் கூறுவேம் ; அங்கு அவை நன்கு விளக்கமாகும் என்றவாறு . 
மேலே அவ்வுவமைகளை விரித்து விளம்புவர் . 

ஞெலிகோல் - தீக்கடைகோல் . பாறு - மரக்கலம் . பாறு என்னும் 
சொல் மரக்கலம் என்னும் பொருளு முடைத்தென்பது இவ்வாசிரியர் 
இதற்கு அப்பொருளே பிற் கூறுதலாற்பெற்றாம் . 

( டுக ) 
பின்னும் இரண்டுவமைகள் 
–2 . ஆய்குரங் கஞ்சிறை வண்டினம் போல்கவென்று 

பாயிர மின்றிப் பயிற்றி மொழிந்தனள் 
மேவரும் வான்பொருள் தந்துநின் றோள் நம்பி 
யாவ ரடைந்தவர்க் கவையும் புரைப . 
இ - ள் . ) நின் தோள் நம்பி 

என் மகளே ! நின்னுடைய 
தோள்களைப் பெரிதும் விரும்பி ; மேவு அரும் வான் பொருள் 
தந்து - பெறு தற்கரிய சிறந்த பொருள்களையும் வழங்கி ; யாவர் - 
எந்தக் காமுகர் ; அடைந்தவர்க்கு - நின்னை எய்தியவர் அவர்கட் 
கெல்லாம் நீ ஒழுகுவதற்கு ; ஆய் குரங்கு - மரங்களிலேறி இரையை 
ஆராய்கின்ற குரங்கும் ; அம் சிறை வண்டு இனம் அவையும் புரைப 
அழகிய சிறகுகளையுடைய 

அளிக்கூட்டமுமாகிய இவைகளும் 
உவமையாவனவேயாக ; போல்க - ஆதலால் அவற்றைப் போலவும் 
ஒழுகக் கடவாய் ; என்று பாயிரம் இன்றிப் பயிற்றி மொழிக் 
தனள் 

என்று இவற்றைப் பற்றிய முன்னுரை யாதுங் கூறாமலே 
மிகவும் கூறுவாளாயினள் என்பதாம் . 

( வி - ம் . ) அத் தாயாகிய கூத்தி முற்கூறிய யாறு முதலியனவே 
பன்றிக் குரங்கும் வண்டினமும்கட நின்னொழுக்கத்திற்கு ஒப்பன ஆதலின் 
அவற்றைப் போலவும் ஒழுகு என்றாள் என்றவாறு . 


- 


மூலமும் உரையும் 


இவ்வாறு உவமை மாத்திரமே குறிப்பாகக் கூறினள் பிறிதொன்றும் 
கூறிற்றிலள் என்பார் பாயிரமின்றிப் பயிற்றி மொழிந்தனள் என்றார் . 
இவற்றிற்கு இனி யாம் விளக்கங் கூறுதும் கேண்மின் ! என்பது கருத்து . 

இனி , நின்னை நயப்பார் பலருளராயினும் நீயோ பொருள் மிகுதியாக 
நினக்கு வழங்குவோரை மட்டுமே ஏற்றுக்கொள்க என்று குறிப்பாற் 
கூறுவாள் " மேவரும் வான் பொருள் தந்து நின் தோள் நம்பி யாவர் 
அடைந்தவர்க்கு என்று விதந்தோதினள் . 

நம்பி - விரும்பி . என்னை ? “ நம்பு மேவும் நசையா கும்மே " ( தொல் . 
ரி . உக . ) என்பதனானும் அதற்கு அப்பொருளுண்மையறிக . தோள் : 
இடக்கரடக்கு 

கூத்தி கூறிய உவமைகட்கு விளக்கங் கூறல் 


* 


க . 


ஆறு 
ருகூ . வாரி பெருகப் பெருகிய காதலை 

வாரி சுருங்கச் சுருக்கி விடு தலின் 
மாரி பெருகப் பெருகி யறவறும் 
வார்புன லாற்றின் வகையும் புரைப . 
( இ - ள் . ) வாரி பெருகப் பெருகிய காதலை - இனி , கணிகை 
யர் தம்மை விரும்பி வருகின்ற காமுகர் வழங்கும் பொருள் வரவ 
பெருகுந் துணையும் பெருகிய தம் காதலை ; வாரி சுருங்கச் சுருக்கி 
விடுதலின் - அப்பொருள் வரவு குறையுமளவு குறைத்துப் பின் 
பொருள் வரவு நின்றவுடன் தங்காதலையும் துவர நீத்து விடுத்த 
லாலே ; மாரி பெருகப் பெருகி - மழைநீர் வரவு பெருகுந் துணையும் 
பெருகி ; அற அறும் - அம்மழை நீர்வரவு அறவே அற்று வறந்து 
விடுகின்ற ; வார்புனல் ஆற்றின் வகையும் புரைய - நெடிய நீர் ஒழுகும் 
யாற்றினது தன்மைரையும் நிகர்ப்பர் என்பதாம் . 

( வி - ம் . ) அம்முது கூத்தி யாறுபோல ஒழுகுக என்றதன் கருத்து , 
யாரானது மழைநீர் வந்து புகுமளவும் பெருகி அது வறத்தலும் வறந்து 
போவதுபோல நீயும் நின்னை விரும்பும் காமுகர் நினக்குப் பொருள் 
மிகுதியாக வழங்குந்துணையும் மிகவும் காதலுடையாள் போன்று ஒழுகுக ; 
அவர் பொருள் வழக்கம் குறையின் நீ நின் காதலையும் குறைத்துக் கொள் 

பொருள் கொடாவிடின் நீயும் காதலியாது முகமாறி 
யொழுகக்கடவை என்பதாம் என்றவாறு . 

( C ) 


ளக் கடவை . 


ருச , 


எங்ஙன மாகிய திப்பொரு ளப்பொருட் 
கங்ஙன மாகிய வன்பின ராதலின் 
எங்ஙனம் பட்டனன் பாண்மகன் பாண்மகற் 
கங்ஙன மாகிய யாழும் புரைப . 


வளையாபதி 


( இ - ள் . ) இப்பொருள் எங்கனம் ஆகியது - கணிகை மகளிர் 
தாம் விரும்புகின்ற இந்தப்பொருள் யாரிடத்தினின்றும் தமக்கு 
வருகின்றதோ ? ; அப்பொருட்கு - அந்தப் பொருட் பொருட்டாக ; 
அங்ஙனம் ஆகிய அன்பினர் ஆதலின் - அப்பொருள் தருவா 
ரிடத்து 

அன்பு காட்டும் இயல்பினராதலாலே ; பாண்மகன் 
எங்ஙனம் பட்டனன் - தன்னையுடைய 

பாணன் 

எவ்விடத்தே 
இறந்து பட்டனனோ அப்பொழுதே; பாண்மகற்கு அங்ஙனம் ஆகிய 
மற்றொரு பாணனுக்கு அவ்வாறே கருவியாகி விடுகின்ற ; யாழும் 
புரைப் - யாழையும் ஒப்பாவர் என்பதாம் . 

( வி- ம் . ) யாழானது தன்னையுடையான் இறந்து பட்டுழி அவ 
னோடு அழிந்துபடாமல் பின்னும் தன்பால் இசை தருகின்ற பிறனொரு 
பாண்மகனிடத்தே சேருதல் போன்று : கணிகையரும் தமக்குப் பொருள் 
வழங்கியவன் வறியவனாயவிடத்து அவன்பா லன்பு மாறி மற்றுமொரு 
பொருளுடையான்பாற் சேர்வர் என்றவாறு . 

கணிகையாதலின் பாணனையும் யாழையும் உவமையாக எடுத்தனள் , 
என்க . 

தீக்கடைகோல் 


ருரு . 


கரணம் பல செய்து கையுற் றவர்கட் 
கரண மெனுமில ராற்றிற் கலந்து 
திரணி யுபாயத்திற் றிண்பொருள் கோடற் 
கரணி ஞெலிகோ லமைவர வொப்ப . 


ள் . ) கை உற்றவர் கட்கு - கணிகையர் தம்பாலெய்திய 
காமுகர் திறத்திலே ; பல கரணம் செய்து - அவர் இன்புறு மாற் 
றாலே பல்வேறு செயல்களையும் செய்து , ஆற்றிற் கலந்து - அவர் 
விரும்பிய வழியிலே இயங்கி ; எனும் அரணம் இலர் - அக் 
காமுகர்க்குச் சிறிதும் பாதுகாவல் ஆகாதவராய் ; திண் பொருள் 
கோடற்கு - அவரது திண்ணிய பொருளைக் கைக் கொள்ளுமாற்றால் 
அவரை அழித்து விடுத லாலே ; திரணி உபாயத்தில் - சிறிய 
துய்யாகிய பஞ்சினை மெல்லக் கடைந்து செய்யுமோருபாயத்தாலே 
அதன்கண் திணிந்த தீயினைக் கோடற்கு அப்பஞ்சினையே அழித்து. 
விடுகின்ற ; அரணிஞெலிகோல் - தீக்கடை கோலையே ; அமைவர - 
நன்கு பொதுத்தன்மை பொருந்தி வரும்படி ; ஒப்ப - ஒப்பாகுவர் 
என்பதாம் . 

{ வி - ம் . ) திரணி - நொய்ய பொருள் . துரும்பு பஞ்சு முதலியன . 
திரணியுபாயம் - தீப்பிறப்பிப்போர் நொய்ய துரும்பு முதலியவற்றைக் 
குழிப்பாண்டத்திட்டுக் கடையுமொரு செயல் . இவர் கடையுங்கால் அத் 
துரும்புக்கு நன்மை செய்வார்போற் கடைகுவர் . இங்ஙனம் கடையுமாற் 
றால் அத் துரும்பினுள் நுண்ணிதாக அடங்கியிருக்கும் தீயினை வெளிப் 


மூலமும் உரையும் 


படுப்பர் . தீ வெளிப்படவே அத்துரும்பு அழிந் தொழியுமென்க. எனவே 
கணிகை மகளிர் தம்மை விரும்பும் காமுகர் வழிநின்று அவர்க்கிதஞ் செய் 
வார் போன்று செயல்கள் பலவற்றையுஞ் செய்து அவர் கொண்டுள்ள 
பொருளனைத்தும் கைக்கொண்டு விடுவர் ; பொருளிழப்பாலே அக்காமுகர் 
அழிந்துபடுவர் ; 

ஆதலால் 

கணிகையர் தீக்கடைகோலையே நிகர்ப்பர் 
என்றவாறு . 

அரணம் எனும் இலர் என்றது - பாதுகாவல் சிறிதும் ஆதல் இலராய் 
என்றவாறு . 

அரணம் 

பாதுகாவல் எனும் - சிறிதும் . திண்பொருள் 
கோடற்கு என்பதனைப் பின்னுங் கூட்டுக . 

கணிகையர் காமுகர்க்குப் பெரிதும் அரணமாவார் போன்றொழுகி 
னும் அங்ஙனம் அரணம் ஆதல் இலர் . அவர் அழிவிற்கே காரணம் ஆவர் 
என்பதாம் தீக்கடைகோலும் கடையுங்கால் அதற்கு அரணமாவ 
போற்றோன்றி அழிவிற்கே காரணமாதலுணர்க . 

( குரு ) 
ச . திங்கள் 
ருசு . நாடொறு நாடொறு நந்திய காதலை 

நாடொறு நாடொறு நய்ய ஒழுகலின் 
நாடொறு நாடொறு நந்தி யுயர் வெய்தி 
நாடொறுந் தேயு நகைமதி யொப்ப . 
( இ - ள் . ) நாள் தொறும் நாள் தொறும் நந்திய காதலை - 
இனிக் கணிகை மகளிர் தாம் தம்மை விரும்பிய காமுகர் பொரு 
ளீயுந் துணையும் நாளுக்கு நாள் வளர்ந்து வருகின்ற காதலுடையார் 
போற் காட்டி ; நாள்தொறும் நாள் தொறும் நய்ய ஒழுகலின் 
பின்னா அக்காமுகர் பொருளீ தல் அருகி வருங்காலத்தே நாளுக்கு 
நாள் அருகிவருகின்ற காதலுடையராய் அக்காமுகர் வருந்தும்படி 
ஒழுகு தலாலே ; நாள் தொறு நாள் தொறும் நந்தி உயர்வு எய்தி - 
முதற பகுதியிலே நாளுக்குநாள் வளர்ச்சி பெற் றுயர்வினை யடைக் 
தும் ; நாள்தொறும் தேயும் - இறுதிப் பகுதியிலே நாளுக்கு நாள் 
ஒளிமழுங்கித் தேய்தலுடைய ; நகைமதி ஒப்பர் - ஒளியுடைய 
திங்கள் மண்டிலத்தையும் ஒப்பர் என்பதாம் . 

( வி - ம் . ) கணிகையர் தம்மை விரும்பும் காமுகர் பொருளீயுந்துணை 
யும் நாளுக்கு நாள் காதல் மிகுவார் போன்று காட்டி , அவர் பொருளீதல் 
குறையுங் காலத்தே அன்பினையும் நாளுக்கு நாள் குறைத்துக் கோடலாலே 
ஒளிப்பக்கத்தே நாளுக்கு நாள் வளர்ந்து இருட்பக்கத்தே நாளுக்கு நாள் 
தேய்ந்தொழியும் திங்கள் மண்டிலத்தையும் ஒப்பர் என்றவாறு . 

பூங்கொடி 
ரு எ . வனப்பில ராயினும் வன்மையி லோரை 

நினைத்தவர் மேவர நிற்பமைக் கவர் தாம் 
கனைத்துடன் வண்டொடு தேனின் மார்ப்பப் 
புனத்திடைப் பூத்த பூங்கொடி ஒப்ப . 


- 


+ 


வளையாபதி 


(( இ - ள் . ) அவர் தாம் - இன்னும் அக்கணிகையர் தாம் ; 
வனப்பு இலராயினும் - அழகில்லாதவராயினும் ; வன்மையிலோரை 
நினைத்து - பொருளுடையவரும் அறிவுவன்மை யிலாதவருமாகிய 
காமுகக் கயவர்கள் தம்மை விரும்பி வரவேண்டும் என்று கருதி , 
அவர் மேவர நிற்பமைக்கு - அக்காமுகர் தம்மைப் பெரிதும் விரும் 
பித் தம்பால் வரும்படி தம்மை ஒப்பனை செய்து கொண்டு அவர் 
காணும்படி நிற்றலாலே ; புனத்திடை - காட்டினூடே ; வண்டொடு 
தேன் இனம் - ஆண் வண்டும் பெடைவண்டுமாகிய அளிக்கூட்டம் ; 
உடன் கனைத்து - ஒருசேர இசை முரன்று ; ஆர்ப்ப - தம்பால் 
தாமே வந்து ஆரவாரித்து மொய்க்கும்படி ; பூத்த - அழகாக 
மலர்ந்து நிற்கும் ; பூங்கொசு ஒப்ப - மலர்க்கொடியையும் நிகர்ப்பர் 
என்பதாம் . 

( வி - ம் . ) வன்மையிலோர் - நெஞ்சின் திண்மையிலாத நொய்யர் . 
அவர் - அக்காமுகர் . நினைத்து என்றது - தம்மை விரும்பித் தம்பால் வரு 
தல் வேண்டும் என்று கருதி என்றவாறு . நிற்பமைக்கு - நிற்றற்கு . கனைத்து 
சைமுரன்று . வண்டு - ஆண் வண்டு . தேன் - பெடைவண்டு என்க . 

கணிகை மகளிர் பொருண்மிக்க காமுகக் கயவர் தம்மைக் கண்டு 
காமுற்றுத் தம்பால் வரும்படி தம்மை மிகவும் ஒப்பனை செய்து கொண்டு 
அவர் தம்மைக் காணும்படி உலாவி நிற்றலாலே , வண்டுகள் தம்மை 
விரும்பி வருதற்பொருட்டுக் காட்டின் கண் அழகாக மலர்ந்து அவ்வண்டு 

காணும்படி அசைந்து நிற்கும் பூங்கொடிகளையும் ஒப்பாவர் 
என்றவாறு . 

( ருஎ ) 
மரக்கலம் 


கள் 


சு . 


- 


நவு , தங்கட் பிறந்த கழியன்பி னார்களை 

வன்கண்மை செய்து வலிய விடுதலின் 
இன்பொரு ளேற்றி யெழநின்ற வாணிகர்க் 
கங்கண் பரப்பகத் தாழ்கல மொப்ப . 

- ள் . ) தங்கண் பிறந்த கழி அன்பினார்களை - இன்னும் 
கணிகை மகளிர் தம்மிடத்து முதிர்ந்த காமமுடையராகிய ஆட 
வரை ; வன்கண்மை செய்து - அவர் தமக்கீயுமாற்றால் வறியராய 
பின்னர் சி சிறிதும் கண்ணோட்டமில்லாத இகழ்ச்சிகளை ச் செய்து ; 
வலிய விடு தலின் - வலிந்து போக்கிவிடு தலாலே ; இன்பொருள் 
ஏற்றி -இனிய பல்வேறு பண்டங்களையும் தம்முள் ஏற்றிக்கொண்டு ; 
எழநின்ற வாணிகர்க்கு - தம்மையே புகலாகக் கருதிக் கடலிலே 
தம்மைச் செலுத்தி வருகின்ற வணிகமாக்கள் பால் சிறிதும் இரக்க 
மின்றி அவரிறங் தொழியும்படி ; அங்கண் பாப்பகத்து - அழகிய 
இடத்தாற் பெரிதும் பரந்து கிடக்கும் அக்கடலின் நடுவே ; 
கலம் ஒப்ப - அவர் பொருளை யெல்லாம் தன்னோடு கொண்டு நீருள் 
மூழ்கி விடுகின்ற மரக்கலத்தையும் ஒப்பர் என்பதாம் . 


மூலமும் உரையும் 


எ L 


( வி- ம் . ) தம் என்றது - கணிகையரை . கழியன்பு என்றது ஈண்டு 
மிக்க காமம் என்றவாறு . வன்கண்மை - கண்ணோட்ட மின்மை . 

கணிகை மகளிர் தம்மை விரும்பிவரும் காமுகக் கயவரின் பொரு 
ளெல்லாம் தம்பாலகப்படுத்திக்கொண்டு பின்னர் அவரழிந்தொழியும் 
படி கண்ணோட்டமின்றித் தள்ளிவிடுதலாலே , வணிகரீட்டிய பொருளை 
யெல்லாம் அகப்படுத்திக்கொண்டு அவரைக் கண்ணோட்டமின்றி அகற்றி 
விட்டு அப்பொருளோடு கடலினூடு ஆழ்ந்துவிடுகின்ற மரக்கலத்தையும் 
ஒப்பர் என்றவாறு . 

எ . 

கற்புடை மகளிர் 
ருகூ . ஒத்த பொருளா னுறுதிசெய் வார்களை 

எத்திறத் தானும் வழிபட் டொழுகலின் 
பைத்தர வல்குல் பொற்பாவையினல்லவர் 

பத்தினிப் பெண்டிர் படியும் புரைப் . 
( இ - ள் . ) பைத்து அரவு அல்குல் 

பைத்து அரவு அல்குல் பொன் பாவையின் 
நல்லவர் - நச்சுப் பையினையுடைய பாம்பினது படம் போன்ற அல் 
குலையுடைய பொன்னாலியன்ற பாவை போலும் அழகையுடைய 
கணிகை மகளிர் ; ஒத்த பொருளால் உறுதி செய்வார்களை - தம் 
தகுதிக்கேற்ற பொருள் கொடுத்துத் தமது வாழ்க்கையினை நிலை 
பெறுத்துகின்ற ஆடவர்களை ; எத்திறத்தானும் - எல்லா வழிக 
ளானும் ; வழிபட்டு ஒழுகலின் - வழிபட்டு நடத்தலாலே ; பத்தினிப் 
பெண்டிர் படியும் புரைப் - கற்புடை மகளிர் தன்மையையும் ஒப்பர் 
என்பதாம் . 

( வி - ம் . ) கணிகை மகளிர் - தாம் விரும்புகின்ற பொருளைத் தமது 
தகுதிக்கேற்ப வழங்குகின்ற ஆடவர்களை எவ்வாற்றானும் வழிபாடு 
செய்து பேணி யொழுகுதலாலே அவர்கள் கற்புடை மகளிரையும் ஒப்பர் 
என்றவாறு . 

( டுக ) 
வு . விலங்கு 
வீபொரு ளானை யகன்று பிறனுமோர் 
மாபொரு ளான் பக்க மாண நயத்தலின் 
மேய்புலம் புல்லற மற்றோர் புலம்புகு 

மாவும் புரைப மலரன்ன கண்ணார் . 
இ - ள் . ) மலர் அன்ன கண்ணார் - தாமரை மலர்போன்ற 
அழகிய கண்ணையுடைய கணிகை மகளிர் ; வீ பொருளானை 
அகன்று - தம்மை நயந்து தமக்கு வழங்கி அழிந்துபோன பொருளை 
யுடைய ஆடவனைக் கைவிட்டுப்போய் ; ஓர் பிறன்மா பொருளான் 
பக்கம் - மற்றோர் ஏதிலனாகிய பெரிய செல்வன்பால் சென்று; 
மாண நயத்தலின் - மாட்சிமை யுண்டாக விரும்பு தலாலே ; மேய் 
புலம் புல்அ R - தாம் தொன்று தொட்டு மேய்கின்ற நிலம் புல் 
அற்று வறிதாய விடத்தே ; மற்று ஓர் புலம்புகு மாவும் - வேறோர் 


சு 0 . 


வளையாபதி 


எசி 


சுக . 


புன்னிரம்பிய நிலத்தைத் தேடிச் செல்லும் விலங்குகளையும் ; 
புரைப் - ஒப்பர் என்பதாம் . 

( வி- ம் . ) வீ பொருளான் - அழிந்த பொருளையுடையோன் -வறுமை 
யுற்றவன் . 

கணிகை மகளிர் பொருள் அழிந்தவளைக் கைவிட்டுப் புதுவதாக 
வேறொரு பொருளுடையான்பாற் புகுதலாலே , தாம் மேய்கின்ற நிலம் 
புல்லற்று வறிதாயவுடன் மற்றுமொரு புல் நிரம்பிய நிலத்திற் புகுகின்ற 
விலங்குகளையும் ஒப்பரென்றவாறு . 

( + O ) 
க . குரங்கு 
நுண் பொருளானை நுகர்ந்திட்டு வான் பொருள் 
நன்குடை யானை நயந்தனர் கோடலின் 
வம்பிள மென் முலை வாணெடுங் கண்ணவர் 

கொம்பிடை வாழுங் குரங்கும் புரைப் . 
( இ - ள் . ) வம்பு இளமெல்முலை வாள் நெடு கண்ணவர் 
கச்சணிந்த இளமையும் மென்மையுமுடைய முலையினையும் வாள் 
போன்ற நெடிய கண்களையும் உடைய கணிகை மகளிர் ; நுண் 
பொருளானை நுகர்ந்திட்டு - தேய்ந்தழிகின்ற பொருளையுடையவனை 
அவன் செல்வந் தேயுந் துணையும் அவனோடு கூடி இன புற்றிருந்து 
அப் பொருள் அழிந்த பின்னர் ; நன்கு வான் பொருள் உடை 

நன்கு சிறந்த பொருளுடையானாகிய மற்றொருவனை 
விரும்பிப் போதலாலே ; கொம்பிடை வாழுங் குரங்கும் புரைப் 
மாக் கொம்புகளிலே வாழ்ந்து அவற்றுள் ஒன்றன்கண்ணுள்ள 
மலர் காய் கனி முதலியவற்றைத் தின்று தீர்த்தபின் மற்றொரு 
கிளையிற் றாவிச்செல்லுகின்ற குரங்கையும் ஒப்பர் என்பதாம் . 

நுண்பொருள் தேய்ந்து நுண்ணியதாகிய பொருள் 
அஃதாவது அழிந்து குறைவுற்ற சிறு பொருள் . 

கணிகையர் ஒருவன் பாலுள்ள பொருளைக் கவர்ந்த பின்னர் அவன் 
வறியனாக மற்றொரு பொருளுடையானைச் சேர்வதனால் ஒரு கொம்பி 
லுள்ள இரை தீர்ந்த பின்னர் மற்றொரு கிளைக்குத் தாவுகின்ற குரங்கை 
யும் ஒப்பர் என்றவாறு . 

( சுக ) 
வண்டு 
ra . முருக்கலர் போற்சிவந் தொள்ளிய ரேனும் 

பருக்கா டில்லவர் பக்க நினையார் 
அருப்பிள மென்முலை யஞ்சொ லவர் தாம் 

வரிச்சிறை வண்டின் வகையும் புரைப . 
( இ - ள் . ) அரும்பு இளமெல் முலை அம் சொல் அவர் தாம் - 
கோங்கரும்பு போன்ற இளமையுடைய மெல்லிய முலையினையும் 


யானை 


- 


- 


க 0 , 


மூலமும் உரையும் 


அழகிய சொற்களையுமுடைய அக் கணிகை மகளிர் தாம் ; முருக்கு 
அலர்போல் சிவந்து ஒள்ளியர் ஏனும் - முண்முருக்கமலர் போன்று 
சிவந்து ஒளியுடைய உடம்பினையுடையரேனும் ; பருக்காடு இல்லவர் 
பக்கம் நினையார் -பொருட் பெருக்கம் இல்லாத வறியவர் பக்கலிலே 
கருத்து வைத்தலிலர் ஆகலின் , வரிச்சிறை வண்டின் வகையும் 
புரைப் - வரிகளமைந்ததே சிறகினையுடைய 

வண்டினங்களையும் 
ஒப்பாவர் ; என்பதாம் . 

( வி - ம் . ) முருக்கு . முண் முருங்கை . ஒள்ளியர் - ஒளியுடைபர் . 
முருக்கலர் - மேனிக்கு நிறவுவமை . பருக்காடு - பருத்தல் , பெருக்கம் . 
பருக்காடு என்பதன் கண் காடு , தொழிற் பெயர் விகுதி .. சாக்காடு , 
என்பதன் கண் அவ்விகுதி வந்தமை காண்க . 

கணிகை மகளிர் பொருளில்லாரை அவர் தாம் பேரழகுடையரே 
னும் கருதியும் பாரார் ஆதலால் , பூவாத கொடிகளை நோக்காத வண்டு 
களையும் ஒப்பாவர் என்றவாறு . 

இனி , கணிகை மகளிரைப் பற்றி வருகின்ற யாறொடு என்னும் ( நக ) 
செய்யுள் முதலாக முருக்கலர் என்னும் ( கூ உ ) இச் செய்யுள் ஈறாகவுள்ள 
செய்யுள்களோடு . 

ஈற்று மந்தி யிற்றெழு பூங்கொடி 
புற்புல முதிரக நற்றுற விக்கே 
போல்வ ரென்னும் சால்வுடை யொழுக்கிற் 
கலை துறை போகிய கணிகா சாரத்துப் 
பலதுறை பயின்று பல்லுரைக் கேள்வியொடு 
படிவங் குறிக்கும் பாவனை மேற்கொண் 
டடிமையிற் பொலிந்த வகன்பரி யாளத்துத் 
தலைக் கோற் சிறப்பி னலந்தது மகளிர் . 

- பெருங்கதை , கு.அ : 00 - அ 
எனவும் , 

அரசர்க் காயினும் அடியவர்க் காயினும் 
அன்றை வைகல் சென்றோர்ப் பேணி 
பல்வி மருங்கிற் படிறின் றொழுகும் 

செல்வ மகளிர் சேரி . - பெருங்கதை , க - கூரு : அ அ - காசு 
எனவும் வரும் பெருங்கதைப் பகுதிகளும் , 

" ஆடவர் காண நல்லரங் கேறி 
ஆடலும் பாடலு மழகுங் காட்டிச் 
சுருப்புநாண் கருப்புவி லருப்புக்கணை துவச் 
செருக்கய னெடுங்கட் சுருக்குவலைப் படுத்துக் 
கண்டோர் நெஞ்சங் கொண்டகம் புக்குப் 


வகமாபதி 


பன்டேர் பழிபிற் பயன்பா வாங்கி 
வண்டிற் ரறத்து கொன்டி sti " 

--மணிமே . க - க - க 
எனவும் , 

" கதான் வீபக் கடுந்துப் ரெய்திப் 
போர் செய்யா உயிரோடு புலந்து 
நளியிரும் பொய்கை பாடுதர் போல 
முளியொய் புகூஉ முதுகுடிப் பிறந்த 
பத்தினிப் பெண்டி ரல்லேம் பார்தங் 
வத்துன் வாழ்க்கை கடவிய மன்றே 
பாண்மகன் பட்டுழிப் படூஉம் பான்மையில் 
யாழினம் போலும் மியல்பின மன்றபு 
கறுந்தா துண்டு தயனில் காலை 
வறும்பூத் துறக்கும் வண்டு போல்குவம் 
விளையொழி காலைத் திருவின் செல்வி 

யனையே மாகி யாடவர்த் துறப்பேம் 
எனவும் வரும் , மணிமேகலைப் பகுதிகளும் , 

பருகு வாரிற் புல்லிப் பயங்கள் மாறத் துறக்கு 
முருகு விம்மு குழலார்போல மொய்கொ டும்பி 
புருவப் பூங்கொம் பொசியப் புல்லித் தீந்தேன் பருகி 

யருத வாய்விட் டர்ப்ப வண்ணன் மெல்லச் சென்றான் " 
எனவருஞ் சிந்தாமணிச் செய்யுளும் , 

" புண்ணிய மூலந்தபின் பொருளி லார்களைக் 
கண்ணிலர் துறந்திடுங் கணிகை மார்கள்போல் 
எண்ணில விகந்திடு மியவர் தம்மையும் 

தண்ணிய நண்பில ணங்கை வண்ணமே 
எனவருஞ் சூளாமணிச் செய்யுளும் ஒப்பு நோக்கற் பாலன . ( சுஉ ) 

இதுவுமது 
சுங . மக்கட் பயந்து மனையற மாற்றுதல் 

தக்க தறிந்தார் தலைமைக் குணமென்ப 
பைத்தர வல்குற் படிற்றுரை யாரொடு 

துய்த்துக் கழிப்பது தோற்றமொன் றின்றே . 
( இ.ள். ) தக்கது அறிந்தார் மக்கட் பிறப்பிற்குரிய உறுதிப் 
பொருளை அறிந்த சான்றோர் ; பைத்து அரவு அல்குல் - கச்சுப் 


மூலமும் உரையும் 


பையையுடைய பாம்பினது படம் போன்ற அல்குலையும் ; படிறு 
உடையாரொடு - பொய்ம்மொழியையும் உடைய கணிகை மகளிரோடு ; 
துய்த்துக் கழிப்பது - இன்பம் நுகர்ந்து வாழ்நாளைக் கழிக்குஞ் 
செயல் ; தோற்றம் ஒன்று இன்று - சிறிதும் மாண்புடையதொன் 
றன்று என்றும் ; மக்கட் பயந்து - கற்புடை மகளிரோடு கூட 
இன்பம் நுகர்ந்து நன்மக்களையும் பெற்று ; மனை அறம் ஆற்றுதல் - 
விருந்தோம்பன் முதலிய இல்லறங்களைச் செய்தலே ; தலைமைக் 
குணம் என்ப - மக்கட்குத் தலைசிறந்த குணமாம் என்று ஓதுவர் 
என்பதாம் . 

( வி - ம் . ) கணிகையர் கூட்டரவாலே இன்பம் பெறுதலின் அது 
தீங்காகா தென்பார்க்கு விடையாக வந்தது இச் செய்யுள் . இன்பம் 
நுகர்தல் மட்டுமே மக்கட் பண்பிற்குச் சிறப்பாகாது . அறஞ் செய்தலே 
மக்கட் பிறப்பின் பயனை நல்குவதாம் , ஆகவே பொதுமகளிர் கூட்டர 
வால் இன்பமுண்டாயினும் அதனாற் புகழுமில்லை பயனுமில்லை . இன்பத் 
தானும் கற்புடைய மனைவியோடு கூடி நுகர்தல் வேண்டும் . மேலும் 
நன்மக்களையும் பெற்று விருந்தோம்பன் முதலிய இல்லறங்களைச் 
செய்தலே மக்கட் குறுதி பயப்பதாம் என்றவாறு . இதனை , 

" அறத்தான் வருவதே யின்பமற் றெல்லாம் 
புறத்த புகழு மில 

- குறள் , கூக 
எனவும் , 

" அன்பும் அறனும் உடைத்தாயி னில்வாழ்க்கை 
பண்பும் பயனும் அது " 

--குறள் , 16 
எனவும் , 

" இயல்பின னில்வாழ்க்கை வாழ்பவ னென்பான் 
முயல்வாரு ளெல்லாந் தலை 

குறள் , 
எனவும் . 

" தந்நலம் பாரிப்பார் தோயார் தகைசெருக்கிப் 
புன்னலம் பாரிப்பார் தோள் " 

குறள் , சுகசு 
எனவும் , 

" இருமனப் பெண்டிருங் கள்ளுங் கவறுந் 
திருநீக்கப் பட்டார் தொடர்பு " 

- குறள் , கட O 
எனவும் வருந் திருக்குறள்களானும் உணர்க . 

( சுகூ ) 


பண்புடைமை 


நகைநனி தீது துனிநன்றி யார்க்கும் 
பகைநனி தீது பணிந்தீயா ரோடு 
மிகைமிகு பொருளென் றிறத்த லிலரே 
வகைமிகு வானுல கெய்திவாழ் பவரே . 


வளையாபதி 


நனி 


கதை 


( இ - ள் . ) மார்க்கும் - எத்தகையோர்க்கும் ; 
தீது - மிகையாய நகைப்பும் தீங்கே பயப்பதாகும் ; துனி நன்று 
பகை - துனியே பெரும்பகையுமாம் ; ஆதலால் , வகை மி :தவான் 
உலகு எய்தி வாழ்பவர் - பல்வேறு வகையானும் மிக்க மேனிலை 
யுலகத்தை எய்திவாழுக் தகுதியுடைய மேன்மக்கள் ; பணிந் தீயா 
ரோடும் - தம் பகைவரிடத்தும் : மிதபொருள் மிகை - வரம்பு 
கடந் தொழுகும் ஒழுக்கம் மிகையாம் ; நனிதீது - மிகவும் தீமை 
பயப்பதாம் ; என்று - என்றறிந்து ; இறத்தல் இலர் - வரம்பு 
கடந்து ஒழுகுதலிலர் ; என்பதாம் . 

( வி - (n . ) நனி நகை தீது எனவும் மிகுபொருள் மிகை நனி தீது 
என்றும் மாறிக் கூட்டுக . துனி - சிறுபகை , நன்று - பெரிது . பணிந் 
தீயார் - பணியாதார் ; திரிசொல் . பகைவர் என்றவாறு . இறத்தல் . 
வரம்பு கடந்தொழுகுதல் . 
மிகையாயவழி நகையும் தீதாம் , 

துனியே 

பெரும்பகையுமாம் . 
ஆதலால் சான்றோர் பகைவர் மாட்டும் வரம்பு கடந்து ஒழுகுதலிலர் . 
யாவரிடத்தும் அடக்கமாகவே ஒழுகுவர் என்பது கருத்து . 

அடங்காமை . அஃதாவது செருக்குடைமை 
எச் செயலினும் மிகுதிதோன்றச் செய்தல் . 

" அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை 
ஆரிருள் உய்த்து விடும் 

- குறள் , கஉக 
என்பது பற்றி , வகைமிகு வானுலகு எய்தி வாழ்பவர் மிகைமிகு பொரு 
ளென்றிறத்தலிலர் என்று துறக்கம் புகுமியல்புடைய சான்றோர் மேலிட் 
டுரைத்தனர் . உரைக்கவே மிகை செய்வார் ஆரிருள் என்னும் நிரையம் 
புகுவர் என்றாருமாயிற்று . 


மிகை 


- 


காரணமாக 


நல்குரவு 


சுரு . பெண்டிர் மதியார் பெருங்கிளை தானது 

கொண்ட வீரகர் குறிப்பினி னஃகுப 
வெண்டறை நின்று வெறுக்கை யிலராயின் 

மண்டினர் போவர் தம் மக்களு மொட்டார் . 
இ - ள் . ) வெள் தறை நின்று - வறிய நிலத்திலுறைந்து ; 
வெறுக்கை இலர் ஆயின் -கைப்பொருள் இல்லா வறியராயவிடத்து ; 
பெண்டிர் மதியார் - மனைவிமாருக் நன்கு மதிப்பதிலர் ; பெருங்கிளை 
தான் - நெருங்கிய சுற்றத்தாரும் ; அது அங்கனமே சிறிதும் மதி 
யார் ; கொண்ட விரகர் குறிப்பின் அஃகுப் - உறுவது சீர் தூக்கி 
உபாயமாகக் கேண்மை கொண்டுள்ள நண்பர் தாமும் குறிப்பா 
னுணர்ந்து கேண்மையிற் குறைந்து அயலாராகுவர் ; தம் மக்களும் 
ஒட்டார் மண்டினர் போவர் - தம்முடைய மக்கள் தாமும் ஒருசேர 
வேறுபட்டகன்று போவர் ; என்பதாம் . 

(வி- ம் . ) இவ்வுலகின்கண் வறுமை வந்துற்றபோது மனைவிமாரும் 
மதியார் ; மக்களும் கைவிட்டுப் போவர் ; சுற்றத்தார் மதியார் ; நண்பரும் 


3 


மூலமும் உரையும் 


நட்பு நாரற்றுத்தீர்வர் . வறுமை பெரிதும் இன்னாததாம் என்றவாறு . 


சுசு . 


இதுவுமது 
சொல்லவை சொல்லார் சுருங்குபு சூழ்ந்துணர் 
நல்லவை யாரு நனிமதிப் பாரல்லர் 
கல்வியும் கைப்பொருளில்லார் பயிற்றிய 

புல்லென்று போதலை மெய்யென்று கொண்ணீ . 
( இ - ள் . ) கைப் பொருள் சுருங்குபு இல்லார் சொல் - தம் 
கையிற் பொருள் குறைந்து இல்லையான நல்குரவாளர் செயற்கரிய 
செய்து புகழுடையராயினும் அப்புகழை ; அவை சொல்லார் - 
யாரும் அவையின் கண் பாராட்டிப் பேசார் ; சூழ்ந்து உணர் நல் 
அவையாரும் - பொருளியல்பினை ஆராய்ந்து அறியுமியல்புடைய 
நல்ல அவையகத்தார் தாமும் , நனி மதிப்பாரல்லர் - மிகவும் மதிப் 
பாரல்லர் ; பயிற்றிய கல்வியும் புல் என்று போ தலை - அந் நல்குர 
வாளர் பலகாலும் பயின்ற கல்வி தானும் சிறப்புறாமற் பொலிவற் 
றுப் போமென்பதனை ; நீ மெய் என்று கொள் - நீ வாய்மை 
யென்றே அறிந்து கொள்வாயாக ! என்பதாம் . 

( வி - 1. ) சொல் - புகழ் , கைப்பொருள் சுருங்குபு இல்லார் எனக் 
கூட்டுக . நல்லவை யாரும் என்புழி உம்மை உயர்வு சிறப்பு . பொரு 
ளியல்புகளை ஆராய்ந்துணரும் நல்லவையார் தாமும் மதியார் எனவே 
ஏனையோர் மதியாமை கூறவேண்டுமோ ? என்றவாறு . 

இனி ஏழை சொல் அம்பல மேறது என்னும் பழமொழிக்கிணங்க 
நல்குரவாளர் கூறுகின்ற மொழியை அவையினர் ஏற்று எடுத்துச் சொல் 
லார் எனினுமாம் . 


இக் கருத்தினை , 
" இல்லாரை யெல்லாரு மெள்ளுவர் செல்வரை 
யெல்லாருஞ் செய்வர் சிறப்பு 

குறள் , எடுஉ 
எனவருந் திருக்குறளானும் , 

நல்லாவின் கன்றாயின் நாகும் விலைபெறூஉங் 
கல்லாரே யாயினுஞ் செல்வர்வாய்ச் சொற்செல்லும் 
புல்லீரப் போழ்தி னுழவேபோன் மீதாடிச் 

செல்லாவா நல்கூர்ந்தார் சொல் 
எனவரும் நாலடியானும் உணர்க . 
இனி நல்கூர்ந்தார் கல்வியும் சிறவாதென்பதளை , 
" எனைத்துணைய வேனு மிலம்பாட்டார் கல்வி 
தினைத்துணையுஞ் சீர்ப்பா டிலவரம் - மனைத்தக்காள் 


40 


வளையாபதி 


மாண்பில ளாயின் மணமக னல்லறம் 

பூண்ட புலப்படா போல் " - நீதிநெறிவிளக்கம் , 10 
எனவரும் குமர குருபரவடிகளார் பொன் மொழியானும் , 

நற்பொரு ணன்குணர்ந்து சொல்லினு நல்கூர்ந்தார் 
சொற்பொருள் சோர்வு படும் " 

--குறள் , கசசு 
எனவரும் திருக்குறளானுமுணர்க . 


- 


இதுவுமது 
சுஎ . தொழுமகனாயினுந் துற்றுடை யானைப் 

பழுமரஞ் சூழ்ந்த பறவையிற் சூழ்ப 
விழுமிய ரேனும் வெறுக்கை யுலந்தாற் 

பழுமரம் வீழ்ந்த பறவையிற் போப . 
( இ - ள் . ) தொழுமகன் ஆயினும் - பிறரைத் தொழுது 
பிழைக்கும் கீழ்மகனேயாயினும் ; துற்று உடையானை - பொரு 
ளுடையானை ; பழுமரம் சூழ்ந்த பறவையில் சூழ்ப - உலகமாந்தர் 
பழுத்த மரத்தைச் சூழ்கின்ற பறவைக் கூட்டம் போன்று வந்து 
சூழ்ந்து கொள்வர் ; விழுமியரேனும் - மற்று அறிவு குணஞ் செயல் 
களாலே சிறப்புடைய மேன்மக்களாயினும் ; வெறுக்கை உலந்தால் - 
செல்வம் அழிந்து நல்குரவுடையராய பொழுது ; வீழ்ந்த பழுமரம் 
பறவையின் போப - ( உலக மாந்தர் ) விழுந்துபோன பழுமரத்தை 
விட்டுப் போகின்ற பறவைக் கூட்டம் போன்று அகன்று போகா 
நிற்பர் என்பதாம் . 

( வி - ம் . ) வீழ்ந்த பழுமரம் என மாறுக . 

உலகமாந்தர் கீழ்மகனாயினும் பொருளுடையானைச் சூழ்ந்து 
கொள்வர் . மேன் மக்களாயினும் வறியராயின் அணுகாது விலகிப் 
போவர் என்றவாறு . துற்று : ஆகுபெயர் . 
இதனை , 
" இவறன்மை கண்டு முடையாரை யாரும் 
குறையிரந்துங் குற்றேவல் செய்ப - பெரிதுந்தாம் 
முற்பக னூேலாதார் நோற்றாரைப் பின்செல்லல் 

கற்பன்றே கல்லாமை யன்று . 
எனவரும் ( நீதிநெறி விளக்கம் - கஉ ) குமரகுருபரர் மொழியானும் , 

ஆகா தெனினு மகத்துநெய் யுண்டாகின் 
போகா தெறும்பு புறஞ்சுற்றும்- யாதுங் 


மூலமும் உரையும் 


கொடாஅ ரெனினு முடையாரைப் பற்றி 

விடாஅ ருலகத் தவர் " 
எனவரும் நாலடியானு முணர்க . 

இதுவுமது 
சுவு . பொருளில் குலனும் பொறைமையில் நோன்பும் 

அருளி லறனு மமைச்சி லரசு 
மிருளினு ளிட்ட விருண்மையிது வென்றே 
மருளில் புலவர் மனங்கொண் டுரைப்ப . 
( இ - ள். ) பொருள் இல் குலனும் - செல்வமில்லா தவருடைய 
குலப் பெருமையும் ; பொறைமை இல் நோன்பும் - பொறுமைப் பண் 
பில்லா தவன் மேற்கொண்ட தவமும் ; அருள் இல் அறனும் - நெஞ் 
சத்தின் கண் அருட்பண்பில்லா தவன் செய்த அறச்செயலும் ; 
அமைச்சு இல் அரசும் - அமைச்சரில்லாத அரசாட்சியும் ; இருளி 
னுள் இட்ட இருள்மையிது என்று - இருளினூடே கண்ணி 
லெழுதப்பட்ட கரிய மை போல்வனவாம் என்று; மருள் இல் 
புலவர் மனம் கொண்டு உரைப்ப - மயக்கமில்லாத 

த புலவர்கள் 
மனத்தினெண்ணிக் கூறாநிற்பர் என்பதாம் . 

( வி - ம் . ) குலம் - குடிப்பெருமை . நோன்பு - தவம். 

அறத்திற்கு அருளுடைமையே காரணமாகலின் , அருளாதான் செய் 
யும் அறம் அறமாகாதென்பது பற்றி அருளில் அறம் என்றார் . இதனை , 

" தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றாற் றேரி 
னருளாதான் செய்யு மறம் " 

-குறள் ,உசக 
எனவருந் திருக்குறளானுமுணர்க . 
வறுமை குலப்பெருமையை அழித்துவிடும் என்பதனை , 
" தொல்வரவுந் தோலுங் கெடுக்குந் தொகையாக 
நல்குர வென்னு நசை " 

- குறள் , சேட 
எனவும் , 

" இற்பிறந்தார் கண்ணேயு மின்மை யிவிவந்த 
சொற்பிறக்குஞ் சோர்வு தரும் 

- குறள் , காச 
எனவும் வருந் திருக்குறள்களானு முணர்க . 
இன்னும் , 
" குடிப்பிறப் பழிக்கும் விழுப்பங் கொல்லும் 
பிடித்த கல்விப் பெரும்புணை விடூஉ 
நாணணி களையு மாணெழில் சிதைக்கும் 
பூண்முலை மாதரொடு புறங்கடை நிறுத்தும் 
பசிப்பிணி என்னும் பாவி - மணிமே . கக 

கக எசு - அ o 


வ . - 6 


வளையாபதி 


- 


எனவரும் மணிமேகலையானும் பொருளில்வழிக் குடிப்பிறப்பழியும் என் 
பது முதலியனவு முணர்க . 

இருளிலே கண்ணிலெமுதப்பட்ட மை இருந்தும் இல்லாதது போற 
லின் வறுமை முதலியன உள்வழி , குல முதலியன இருந்தும் இல்லாதன 
வாகும் என்பது கருத்து . 

( சுஅ ) 
நல்லாசிரிய ரல்லாதார் அறமுரைத்தலின் தன்மை 
சுக . அந்தக னந்தகற் காறு சொலலொக்கு 

முந்து செய் குற்றங் கெடுப்பான் முழுவது 
நன்கறி வில்லா னஃதறி யாதவற் 
கின்புறு வீட்டி னெறிசொல்லு மாறே. 
( இ - ள் . ) முந்து செய் குற்றம் முழுவதும் கெடுப்பான் . 
பண்டு செய்த தீவினையை முழுவதும் அழித்தற்குக் காரணமான ; 
இன்பு உறும் வீட்டின் தெறி - இன்பம் நிலையு தலுடைய வீடு 
பேற்றினையடையும் நன்னெறியினை ; நன்கு அறிவில்லான் - நன்கு 
அறிதலில்லா த மடவோன் ஒருவன் ; அஃது அறியா தவற்கு - 
அந்நன்னெறியினை முன்பே அறிந்திலாத மற்றொரு மடவோனுக்கு : 
சொல்லும் ஆறு - அறிவுறுத்தும் வகை ; அந்தகன் - ஒரு குருடன் ; 
அந்தகற்கு ஆறு சொலல் ஒக்கும் - மற்றொரு குருடனுக்கு தெறி 
கூறு தலையே ஒக்கும் என்பதாம் . 

( வி - ம் . ) அறிவிலார் அறிவில்லாதவர்க்கு நன்னெறி கூறுதல் 
குருடன் குருடனுக்குச் செல்லும் நெறியினைக் கூறுதலையே ஒக்கும் என்ற 
வாறு . 

எனவே நல்லறங்களை அறிய முற்படுவோர் நல்லாசிரியர்பாற் 
சென்று அவர் வாயிலாகவே அறிதல் வேண்டும் என்பது கருத்தாயிற்று . 
இச் செய்யுளோடு , 

" குருட்டினை நீக்குங் குருவினைக் கொள்ளார் 
குருட்டினை நீக்காக் குருவினைக் கொள்வர் 
குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடிக் 

குருடும் குருடும் குழிவிழு மாறே - திருமந் , கசு அ . 
என வரும் திருமந்திரச் செய்யுளை ஒப்பு நோக்குக . 

நாட்டு வளம் 
செந்நெற் கரும்பினொ டிகலுந் தீஞ்சுவைக் 
கன்னலங் கரும்புதான் கமுகைக் காய்ந்தெழும் 
இன்னவை காண்கில னென்று பூகமு 
முன்னிய முகில்களான் முகம்பு தைக்குமே . 
( இ - ள் . ) செந்நெல் கரும்பினொடு இகலும் - இந்நாட்டு மருத 
நிலப் பரப்பின்கண் சிவந்த நெல்லையுடைய பயிர்கள் கரும்புகளோடு 
மாறுபட்டு வளரும்; தீம் சுவை கன்னல் அம் கரும்பு கமுகைக் 


எ 0 . 


மூலமும் உரையும் 


-வள 


காய்ந்து எழும் - இனிய சுவையினை யுடைய கன்னல் என்னும் அழ 
கிய அக்கரும் போ கமுகினை நீ எம்மை ஒவ்வாய் என வெகுண்டு 

வருவதுபோல் வளரும் ; பூகமும் - அந்தக் கமுகோ இக்கரும்பின் 
செருக்கினை யான் காணப் போறேன் என்று காணி , முன்னிய 
முகில்களால் முகம் புதைக்கும் - ஆங்கு முற்பட்டு வருகின்ற முகில் 
களாகிய ஆடையாலே தன் முகத்தினை மறைத்துக் கொள்ளும் 
என்பதாம் . 

( வி - ம் .) அந்த நாட்டினது மருத நிலத்திலே செந்நெற் பயிர்கள் 
கருப்பஞ்சோலைபோல வளரும் , கரும்புகளோ கமுகந் தோட்டம் போலக் 
காணப்படும் , கமுகந் தோட்டங்களோ முகில்களைத் தீண்டுமளவு வளமுற 
வளர்ந்திருக்கும் என்றவாறு . 

செந்நெலும் கரும்புஞ் சேரக் கூறலின் மருதநிலம் என்பது பெற்றும் 
என்னை ? மருதநிலம் புனைந்துரைக்கும் புலவர் மரபு அன்னதாகலின் 
இதளை , 

" மோடு கொண்டெழு மூரிக் கழைக்கரும் 
பூடு கொண்ட பொதும்பரோ டுள்விராய்த் 
தோடு கொண்டபைங் காய்த்துவள் செந்நெலின் 

காடு கொண்டுள கண்ணக நாடெலாம் " 
எனத் தோலாமொழித் தேவரும் , 

வெண்பூக் கரும்பொடு செந்தெ னீடி 
எனப் பட்டினப்பாலையும் , (உச 0 ) 

கரும்பொடு செந்நெலுங் கவின் கொண் டோங்கிய 
எனக் கம்பநாடரும் ஓதுதலுணர்க . 

( எO 
பாசண்டச் சாத்தன் 
எக . பண்ணாற் றிறத்திற் பழுதின்றி மேம்பட்ட 

தொண்ணூற் றறுவகைக் கோவையும் வல்லவன் 
விண்ணா றியங்கும் விறலவ ராயினுங் 
கண்ணாறி நோக்கிக் கடுநகை செய்வான் . 

இ - ள் . ) பண்ணால் திறத்தில் பழுது இன்றி மேம்பட்ட - 
பண் திறம் என்று கூறப்படுகின்ற இசையிலக்கணங்களாலே சிறி 
தும் குற்றமில்லாமல் மேன்மை பொருந்திய ; தோண்ணூற்றறு 
வகைக் கோவையும் வல்லவன் - தொண்ணூற்றாறுவகைப்பட்ட 
சமயத் தருக்க நூற்கோவைகளையும் ஐயந்திரிபறக் கற்று வல்லுநன் 
( ஆகிய சாத்தன் என்னும் தெய்வம் ) ; விண் ஆறு இயங்கும் 
விறலவர் ஆயினும் - வான்வழியே செல்லும் வெற்றியையுடைய 
கந் தருவர் முதலிய தேவகணத்தாரேனும் ; கண் நாறி நோக்கி - 
தன் கண்ணொளியை வீசி நோக்கி , அச்சுறுத்தி ; கடு 


பகை 


வளையாபதி 


ஆகலின் . 


செய்வான்- அவர்கள் அஞ்சி நடுங்குதல் கண்டு கடிதாக கிவகுளிச் 
சிரிப்புச் சிரிப்பான் என்பதாம் . 

( வி- ம் . ) இச்செய்யுளால் வளையாபதி என்னும் பெருங்காப்பியத் 
தின்கண் மகா சாத்திரன் என்னும் ஐயனாரைப்பற்றிய கதையும் அமைந் 
திருந்தது என்று ஊகிக்கலாம் . 

ஐயனார் என்னும் தெய்வம் , தொண்ணூற்றறுவகைச் சமயச் சாத்தி 
ரத் தருக்கக் கோவையும் நன்கு கற்றுவல்ல தென்பது பெற்றாம் . இதனை , 
சிலப்பதிகாரத்தில் கனாத்திறமுரைத்த காதையில் ( கரு ) பாசண்டச் சாதி 
தற்குப் பாடு கிடந்தாளுக்கு எனவரும் அடிக்கு . அடியார்க்கு நல்லார் , 
" பாசண்டம் - தொண்ணூற்றறுவகைச் சமய சாத்திரத் தருக்கக்கோவை 
என்னை ? 

" பண்ணற்றிறத்தில் . செய்வான் , என்றார் வளையாபதியினும் 

என இச்செய்யுளைக் காட்டி விளக்குவதானு முணர்க . 
இனி , அப்பாசண்ட நூல் பண் திறம் என்னும் இசைவகையாலே 
பாடப்பெற்றிருந்தன என்பது முணர்க . " பண் - நான்கு வகைப்படும் . 
அவையாவன - பாலை குறிஞ்சி மருதம் செவ்வழி என்பன . திறம் - அப் 
பண்ணின் திறங்கள் . அவையாவன - பாலைக்குப் புறம் - தேவாளி ; அருகு 
சீர்கோடிகம் : பெருகு- நாகராகம் . குறிஞ்சிக்குப் புறம் - செந்து ; அருகு . 
மண்டிலம் ; பெருகு - அரி . மருதத்திற்குப் புறம் - ஆகரி ; அருகு - சாய 
வேளா கொல்லி ; பெருகு கின்னரம் ; செவ்வழிக்குப் புறம் - வேளாவளி ; 
அருகு - சீராகம் ; பெருகு - சந்தி . பிறவும் வந்தவழிக் கண்டுகொள்க 
என்பது அடியார்க்கு நல்லார் நல்லுரை. ( சிலப் - கச : கசு 0 சஎ) 
இன்னும் , 

" நால்வகை யாழினும் பிறக்கும் பண்ணுக்கும் இன்றியமையாத 
மூவேழுதிறத்தையும் குற்ற மின்றாக இசைத்து " ( சிலப் - டூ -கூடு.எ) என 
வும் அடியார்க்கு நல்லார் ஓதுதலும் காண்க . 

விண்ணாறு இயங்கும் விறலவர் என்றது கந்தருவர் முதலாயினாரை , 
மகாசாத்தன் பண்ணாற்றிறத்தில் பழுதின்றி மேம்பட்ட தொண்ணூற் 
றறுவகைக் கோவையும் வல்லவன் ஆகலின் யாழோராகிய கந்தருவர் 
விண்ணாறியங்குங்கால் கூர்ந்து நோக்கி எள்ளி நகைப்பன் என்றவாறு . 
நகை எள்ளலிற் பிறந்தது . கடுநகை - பெருஞ் சிரிப்பு . சினச்சிரிப்பு 
மாம் 

( எசு ) 
காமுற்று வருந்தும் ஒரு மகள் 
எஉ .. அன்றைப் பகற்கழிந் தாளின் றிராப்பகற் 

கன்றிற் குரலுங் கறவை மணிகறங்கக் 
கொன்றைப் பழக்குழற் கோவல ராம்பலு 
மொன்றல் சுரும்பு நரம்பென வார்ப்பவும் . 
( இ - ள் . ) அன்றைப் பகற்கு அழிந்தாள் - அற்றைநாளின் 
பகற் பொழுதிற்கே ( இவ்வாறு ) பெரிதும் துன்புற்றவள் ; இன்று 
இராப்பகற்கு - இப்போது எதிரே வருகின்ற அந்தப் பொல்லாத 
மாலைப்பொழுதிற்கு ; அன்றில் குரலும் - அன்றிற் பரவையின் 
குரலும் ; கறவை மணிகறங்க - நல்லான்களின் கழுத்திற் கட்டிய 
மணிகள் ஒலியாநிற்ப , அவற்றைச் செலுத்தி வருகின்ற ; கோவலர் 


மூலமும் உரையும் 


கது . 


கொன்றைப் பழக்குழல் ஆம்பலும் - கொன்றைப் பழம் போன்ற 
உருவமுடைய குழலோசையும் , ஆம்பற்றண்டுபோன்ற குழலோசை 
யும் ; ஒன்றல் சுரும்பு நரம்பென ஆர்ப்பவும் - பலவாகிய வண் 
கனங்கள் யாழ் நரம்புபோல இனி தாக முரலவும் ; என்க . 

( வி- ம் . ) இதனால் வளையாபதி காதற்சுவை கெழுமிய வரலா 
றமைந்த பெருங் காப்பியமாம் என்பது ஊகிக்கலாம் . 
இனி , கொன்றைப் பழக்குழலும் என வேண்டிய எண்ணும்மை தொக் 

கொன்றைப் பழக்குழல் ஆம்பல் என்பன கொன்றைப்பழம் போல 
வும் ஆம்பற்றண்டு போலவும் உருவமமைந்த குழற்கருவிகள் . ஆம்பல் 
என்பதனை ஒருவகைப் பண் என்பாருமுளர் . 
இவற்றை . 

" கன்று குணிலாக் கனியுதிர்த்த மாயவன் 
இன்று நம் மானுள் வருமே லவன்வாயிற் 

கொன்றையந் தீங்குழல் கேளாமோ தோழி 
எனவும் , 

" பாம்பு கயிறாக் கடல்கடைந்த மாயவன் 
ஈங்கு நம் மானுள் வருமே லவன்வாயில் 

ஆம்பலந் தீங்குழல் கேளாமோ தோழி 
எனவும் வருந் தாழிசைகளானும் , ( சிலப் - ஆய்ச்சியர் ககூ - உ O ) 

இவற்றிற்கு ஆம்பல் முதலானவை சில கருவி ; ஆம்பல் - பண்ணு 
மாம் . மொழியாம்பல் , வாயாம்பல் , முத்தாம்பல் என்று சொல்லுவர் 
பண்ணுக்கு எனவரும் அரும்பதவுரையாசிரியர் குறிப்பானும் , 

கொன்றை ஆம்பல் ( முல்லை ) என்பன சில கருவி . இனி அவற்றைப் 
பண்ணென்று கூறுபவெனின் , அங்ஙனம் கூறுவாரும் ஆம்பலும் முல்லை 
யுமே பண்ணாதற்குப் பொருந்தக் கூறினல்லது கொன்றையென ஒரு பண் 
இல்லையாகலானும் , கலியுள் முல்லைத் திணைக்கண் , ஆறாம் பாட்டினுள் கழு 
வொடு சுடுபடை சுருக்கிய தோற்கண் இமிழிசை மண்டை யுறியொடு 
தூக்கி , ஒழுகிய கொன்றைத் தீங்குழன் முரற்சியர் , வழூஉக் கோவலர் 
தத்த மின நிரை , பொழு தொடு தோன்றிய கார் நனை வியன்புலத்தர் 
( கலி - க o சு : ரு ) எனக் கருவி கூறினமையானும் அன்றைப் பகற் 
கழிந்தாள்..... .ஆர்ப்பவும் வளையாபதியுள்ளும் கருவிகூறிப் 
பண் கூறுதலானும் , இவை ஒரு பொருண்மேல் மூன்றடுக்கி வந்த வொத் 
தாழிசை யாதலானும் , இரண்டு பண்ணும் ஒன்று கருவியுமாகக் கூறின் , 
செய்யுட்கும் பொருட்கும் வழூஉச் சேரலானும் அங்ஙனம் கூறுதல் அமை 
யாதென்க என வரும் ஆசிரியர் அடியார்க்கு நல்லார் விளக்கவுரை 
யானும் உணர்க . 

( எ ) 
அரிதிற்கிடைத்த வளையாபதிச் செய்யுள் எஉ ஆம் . 

அவற்றிற்குப் பெருமழைப் புலவர் 

பொ . வே . சோமசுந்தரனர் வகுத்த 
சொற்பொருள் உரையும் , விளக்கவுரையும் 

முற்றும் . 


க 


. 


என 


குண்டலகேசி 


அணிந்துரை 


சில 


சிந்தாமணி , சிலப்பதிகாரம் , மணிமேக ar , வன்பாபதி , குண்டலகேரி என்னும் 
இவற்றை ஐம்பெருங்காப்பியங்கள் என்று சான்றோர் போற்றிக்கூறுவர் . 
இவற்றுள் முன்னின்ற மூன்று காப்பியங்களும் முழுவுருவத்துடன் 
கிடைத்துள்ளன . இம்மூன்று காப்பிங்களானும் நந்தமிழ்மொழி ஒப்பற்ற 
பெருமையுடையதாகத் திகழ்கின்ற தென்பதில் சிறிதும் ஐயமில்லை 
சற்றினின்ற வளையாபதி குண்டலகேசி என்பவற்றுள் 
செய்யுள்கள் ஒழியப் பெரும்பகுதிகளும் அழிந்தொழிந்தன . இம் 
மாபெருங் காப்பியங்கள் அழிந்தமை தமிழ்மாந்தரின் தவக்குறைவே 
என்று தான் கருதவேண்டும் . தோன்றியன வெல்லாம் அழிவனவே 
என்பது நியதியேயன்றோ ? 

வளையாபதி , குண்டலகேசி என்னும் காப்பியங்கள் இருந்தன என்பதன் 
கண்ணும் நமக் கையமுண்டாகாதபடி அப்பெரு நூல்களின் செய்யுள்கள் 
மேற்கோள்களாகப் பண்டைச் சான்றோரால் கையாளப்பட்டமையாலே 
நிலைத்திருந்து அவையிருந்தமைக்குச் சான்றுகித் திகழ்கின்றன . அவற்றுள் 
வளையாபதியைப்பற்றி இந்நூலின் முற்பகுதியில் எம்மால் எழுதப்பட்ட 
அணிந்துரை கண்டு தெளிக . இனி இக் குண்டலகேசியைப்பற்றி 
யாமறிந்தவற்றை ஈண்டுக் கூறுவாம் . 

குண்டலகேசி என்பது பௌத்தமதச் சார்புபற்றி அம் மதத்திற்குப் 
பெரும் பகையாக விருந்த ஆருகத சமயக் கொள்கைகளைக் குற்றங்கூறி 
அவ்வாருகத மதத்தின் இறுமாப்பையடக்க வெழுந்தவொரு சொற்போர் 
நூலே என்பது ஆராய்ச்சியாற் புலனாகின்றது . 

ஆருகத் சமயம்பற்றி , நாதகுத்தனர் என்னும் ஆசிரியரோடு 
ஆவணம் என்னும் நகரத்திலே குண்டாகேரி 

என்பவள் சொற் 
போர் செய்து அவ்வாசிரியரைத் தோற்கச் செய்து பௌத்த சமயத்தை 
வளர்த்தனள் என்பதும் , அவள் வைதிக சமய முதலிய வேறு பல சமயக் 
கணக்கரோடும் சொற்போர் செய்து வென்று தன் சமயத்தைப் பெருக் 
கினள் என்பதும் தீலகேசி என்னும் நூலால் இனிது விளங்கும் . 

நீலகேசி என்னும் நூல் தானும் குண்டலகேசி ஆருகத சமயத் 
திற்குக் கூறிய குற்றங்களை நீக்குவதனையும் அக் குண்டலகேசியாற் பரப்பப் 
பட்ட பெளத்த சமயக் கொள்கைகளுக்குக் குற்றங்கூறி மீண்டும் ஆருகத் 
சமயக் கொள்கைகளை நிலை நிறுத்துதற்கும் எழுந்த நூலேயாம் என்பதனை 
அதனை ஓதுவோர் எளிதின் உணருவர் . 

மேற்கூறிய நீலகேசியினின்றும் வேறு சில நூல்களினின்றும் இற்றை 
நாள் நமக்கு முழுவுருவத்திற் கிடைத்துள்ள செய்யுள் பத்தொன்பது 
மட்டுமே . இப் பத்தொன்பது செய்யுட்களையல்லாமல் நீலகேசியின் 
உரையாசிரியராகிய சமயதிவாகர வாமன முனிவர் 

தமதுரையிற் 
குறிப்பிட்டுள்ள கக செய்யுள்களின் முதனினைப்புக்களும் உள்ளன . இவர் 
காட்டும் இக்குண்டலகேசியின் முதனினைப்புடைய செய்யுள்கள் தத்தம் 
மகத்தே அக்கருத்துக்களைக் கொண்டிருந்தன என்பதனையும் அவருரையை 
ஆழ்ந்து பயில்வோர் உணர்தல் கூடும் . அந்த முதனினைவுகளை மட்டும் . 
ஈண்டுக் காட்டுவாம் . அவையாவன : 


குண்டலகேசி 


2 . 


. 


க . 


கஎ , 


க . முன்றான் " , ( இச்செய்யுள் வீரசோழியத்தினின்றும் முழுவுருவத் 
தோடு கிடைத்துளது ) , தன்புறத்த , க . 

தலைவைத்த 
ச . எல்லையுள் விழவினுள் , ரு . “ காசமுங் காலமும் , சு . கருத்தி 
னாற் பெற்றோமோ , எ . “ உடம்பளவிற்றுயிர் , 

“ உடம்பளவிற்றுயிர் , அ . “ பழுதையாற் 
பாம்புண்டு , க . கலப்பாடி " , க 0 . ஒருவகையால் , 

கக . எழும் 
பயிற்றி " காலினாற் சுமந்துய்ப்பான் , 

" மக்கட் பண் 
பழியா , இயற்றிய வுடம்பிட்டால் , 

வினை நிற்கப் 
பயன் , தொல்லைக்கட் செய்யப்பட்டது , 

அடுப்புத் 
துடைப்பம் ", 

கஅ . 

துடிக்கும் வண்ணத் தின்மையி லுயிர்களை , 
“ துன்பந் தீவினையின் பயன் , உ 0 . " நின்ற துன்பம் 
ஓம்பல் வேட்கை , உஉ . “ போக வேட்கை , உங வாயினல் வேட்கை 
களைவான் , 

தீவினையின் பயன்றுய்ப்பல் " , உரு .கொல்லா 
வேட்கை , 

பூமைத்தாள் , 2.எ. " காமங்கூர் , 
துன்னவூசி , பொய்யையஞ்சி யுரையாமை , கூ 0 . இவ் 
விடத்தோ ரலைக்கோட்சிறை , ஙக . இந்நிலத்துப் புகுந்திலன் , . உ . 
" கோறலையஞ்சி , கூகூ . “ கொன்று தின்றான் , கூச . வாலிதினூணூன் 
கூரு புய்ந்துக்க பீலி , கூசு , ஊன் விற்ப கொள்வ , ங எ . 

விலைக்குக் 
கொள்வானை , கூ அ . செய்வினை கொடுத்தார் நிற்ப " , கூகூ . விலைக் 
குவிற் பான்செய் வஞ்சமும் வேண்டி , விலைக்குக்கொள் வானே , படவிதி 
யாயோ , 50. பூவினைக் காட்டல் , சக . தின்றபுலால் கொலைநேர் 
விக்கும் சஉ . “ சுக்கில சோணிதம் , சங . உள்ளங்கொள்ள சச . ஓதின 
வுண்பராவது நன் றெனின் , சரு சீவன் பரிணமித்தம் , சசு . ஓழிந்த 
படை பறித்தலென் , சஎ . பேய் பெற்ற தாய்பற்று , சஅ . “ காயந் 

வருத்தல் தவமென்பாய் சக . " வெயிலுணிற்ற லெனவும் , 
50. துன்பம் வேண்டில் , ருக . மற்றமா மரங்களும் , ருஉ . உறங்குத 

நட்டுச் சோறவாவுறு , ருச . “ மெய் தீண்ட விலை , 
குரு , " தீயுற்ற கொடியரும்பு " , குசு “ தோற்ற , ருஎ , ஒப்பவற்றாலே " , 
ரு அ . சேர்த்திட , ருக . நேரொத்து வாடுறு , சு 0. மண்களுங் கற்க 
சுக . வந்திங்கு வைகுங்கள் 

" ஓரறிவா முயிர் சு . 
‘ நின்றாகுந் திரிவாகும் , சுச . நின்னாற் பிரகாசமேபோல் , சுடு . நித்ய 
ணங்களால் , அநித்ய குணங்களால் , குணங்குணி " , 

பல குணமாய் , சுக . சொல்லேன் யானென்றியே , எ 0 . பரிண 
மிக்கும் பொருள் , எக . பிறந்த கும்மாயம் , எஉ . பயற்றது 
திரிவாக " , எக . “ தோன்றினவுங் கெட்டனவும் , எச . குணியாய்ப் 
புற்கலம் , எரு . புற்கல மிரண்டின் , எசு . அங்கையு ணெல்லிக்காய் , 
எஎ . கந்திடத்துக்காணாதாயின் , எஅ . கொல்லேற்றின் கூர்ங்கோடு " , 
எகூ , ஒரு வகையாற் குழக்கன்று மொருவகையான் முயறானும் , 

அ 0 . 
இடக்கை வகையால் , அக . காற்றிறத்தாற் கையில்லை , அஉ நீயன் 
றென்றுரைப்ப " , அ . . உணராமை காரணத்தால் அச . ஒன்றின 
தியற்கையால் , அரு . பிறிதிடத்துள்ள , அசு . ஒரு காலத்துள 
பொருள் , அஎ . நூலிரும்பாய் , அஅ . “ பிறிதொன்றி னியற்கை " , 
அக . நீயுரைக்கும் வீட்டிடமும் , க 0 . போர்த்திங்கு வாரல் , கக . 
" உணர்வவர்க்குப் பிறக்குமேல் , கஉ . " கருவியாற் பொருள்கள் , " ககூ . 
காரணத்தை யிலனாகி , கச . முறையுணரா னென்றியேல் , கரு . 
" உடனாகப் பொருள்களை யொருங் குணர்ந்தான் 

பொதுவாய 
குணத்தினால் , கஎ . " வரம்பில்லாப் பொருள்களை , க.அ. " எப்பொழுது 
மறியானேல் கக . , யோனிமற்றவர்க்குரை , 


தன்னை 


லா 


ருங . 


ளும் 


சு 2 .. 


. 


2 


சுசு . 


சுஎ . 


11 


கசு . 


அணிந்துரை 


எனவருகின்ற இத் தொண்ணூற்றொன்பது முதல்களையுடைய தொண் 
ணூற்றொன்பது செய்யுளும் குண்டலகேசி என்னும் பெருங்காப்பியத்துச் 
செய்யுள்களே என்று ஐயமின்றி அறிகின்றோம் . இன்னும் நீலகேசி 
உரைக்கிடையே வருகின்ற 


“ சென்றெய்து மவத்தையே , சிலவற்றாற் றரப்படுமோ 
வன்றியு மப்பொருள்தோ றவ்வவத் தன்மையோ 
நின்ற தூ உந் திரிந்த தூஉ மன்றாயி னிகழ்வில்லை 
யொன்றிய வொருவகையே லொருவகையாற் கேடுண்டோ 


என்னும் செய்யுளும் ( நீலகேசி கூ எஎ ஆஞ் செய்யுளுரை . ) 


அளவிலாக் கடைப்பிடி யொருநான்கும் பிறப்பென்னுங் 
களையறுந் துன்பத்துக் கற்பநூ றாயிரமும் 
விளைவாய போதியை யுறுமளவும் வினைமடியா 

தளர்வின்றி யோடிய தாளினா னல்லனோ " 
என்னும் செய்யுளும் குண்டலகேசி என்னும் அம்மாபெருங்காப்பியத்துச் 
செய்யுள்களே என்று ஊகிக்கலாம் . 


இனி , நீலகேசியாசிரியர் ஐம்பெருங் காப்பியங்களுள் ஒன்றாகிய 
குண்டலகேசியின்கண் , குண்டலகேசி என்பவள் ஆவண நகரத்தின் கண் 
நாதகுத்தனார் என்னும் ஆருகதரோடு வாதிட்டு ஆருகதசமயக் கொள்கை 
கட்கெல்லாம் குற்றம் கூறி ஆருகதர் மெய்க்காட்சியுடையாரல்லர் என்று 
நிலைநாட்டி நாதகுத்தனாரை வென்றதாக வருகின்ற பகுதியில் , குண்டல 
கேசி தம் மதத்திற்குக் கூறிய குற்றங்கட்கெல்லாம் விடையிறுத்தற் 
பொருட்டே மொக்கலவாதச் சருக்கத்தைப் பாடியிருத்தலை அச்சருக் 
கத்தை ஓதுவோர் எளிதில் உணரலாம் . நூலாசிரியர் கருத்துணர்ந்த 
உரையாசிரியராகிய சமய திவாகர முனிவரும் மொக்கலவாதச் சருக்கத் 
தின்கண் மொக்கலன் கூற்று ஒவ்வொன்றற்கும் இஃது இன்ன காதை 
( செய்யுள் ) யை வழி மொழிந்தபடியாம் என்று மேலே கூறிய செய்யுள் 
முதல்களைக் குறிப்பிட்டுப் போகிறார் . மற்று நூலாசிரியர் தாமும் " மொக் 
கலன் நீலகேசியைக் கண்டுழி ; நீலகேசி யான் இரண்டு பௌத்த சமயக் 
கணக்கர்களை வென்று வாகை சூடினேன் . அவருள் ஒருத்தி குண்டலகேசி 
என்பவள் மற்றொருவன் அருக்கச்சந்திரன் காண் என்றாளாக அதுகேட்ட 
மொக்கலன் " ஏடி ! பொய்யே புகன் றனை . குண்டலகேசி பேராசிரியை 
அவளை நீ வெல்லுதல் எங்ஙனம் ? நுங்கள் ஆருகத சமயத்துப் பேராசிரிய 
ராதிய நாதகுத்தனரையே அவர் வென்றனள் . அவள் உன்பாற் றோல்வி 
யுறுவளோ ? என்றானாக ; அதுகேட்ட நீலகேசி , ஏடா ! எளியோய் நீ 
என்னை யறிந்திலை. குண்டலகேசி ஆவண நகரத்துள் நாதகுத்தனாரை 
வென்றனள் என்று செருக்குறுகின்றனை . ஆவண நகரத்தே குண்டலகேசி 
தாதகுத்தனாரை வென்ற வகையை அவள் கூறியவாறே நீ எனக்குக் 
கூறிக்காண் ! யான் அவள் கூற்றெல்லாம் குற்றமுடையன என்பதனையும் 
நாதகுத்தனார் கூறியவையெல்லாம் குற்றமற்ற வாய்மைகளே யாதலையும் , 
கூறி எமது ஆருகத சமயச் சிறப்பை இவ்வவையோரறிய நிலை நிறுத்துவல் 
என .. அதுகேட்ட மொக்கலனும் அவ்வாறே குண்டலகேசி கூற்றினையே 


குண்டலகேசி 


எடுத்து ஒவ்வொன்றாகக் கூறிவந்தான் . அவற்றிற்கெல்லாம் நீலகேசி 
விடைகூறி மொக்கலனைத் தோற்பித்தாள் என்றே கூறக் காண்கின்றோம் . 
இவ்வுண்மையைச் சிறப்பாக நீலகேசி உ அசு . ரு , சா , எ , அ ஆகிய ஐந்து 
செய்யுளாலும் பொதுவாக மொக்கலவாதச் சருக்கத்தில் எஞ்சிய செய்யுள் 
களாலும் நன்குணரலாம் . எனவே மேற்காட்டப்பட்ட செய்யுள் முதற் 
குறிப்பனைத்தும் குண்டலகேசியினின்றும் எடுத்து உரையாசிரியரால் நீல 
கேசியுரையிற் குறிக்கப்பட்டவைகளே என்பது துணிவாம் . 

இனி , நீலகேசியாசிரியர் தம் நூலில் புத்தமதம் முதலாகப் பூதவாத 
மதம் ஈறாக ஒன்பது சமயங்களை மறுத்துள்ளாராயினும் பௌத்த 
சமயத்தை மறுப்பதே அவருடைய முதன்மையான குறிக்கோள் என்பதனை 
அச்சமயத்திற்காக அவர் நான்கு சருக்கங்களை வகுத்துக்கொண்டமை 
யானும் , குண்டலகேசிக் காப்பியத்தை மறுப்பதன் பொருட்டே அவர் 
குண்டலகேசியையும் அவட்கு ஆசிரியனான அருக்கச் சந்திரனையும் அவ 
னுக்கு ஆசிரியனான மொக்கலனையும் அவனுக்கு ஆசிரியனான புத்தனையும் 
தம் நூலில் வலிந்திழுத்துப் பாத்திரமாக்கிக் கொண்டிருக்கின்றனர் என் 
பதையும் இங்ஙனம் மற்றையோரையும் பாத்திரமாக்கியது நூலின்கன் 
ஒரு சருக்கம் பெரும் பகுதியைக் கவர்ந்து கொள்ளாமைப் பொருட்டும் 
பயில்வோர்க்குச் சுவைமிகுதற் பொருட்டுமேயாம் என்பதனையும் நீல 
கேசியை ஓதும் நுண்ணுணர்வுடையோர் எளிதில் உணர்வார் என்க . 

இனிக் குண்டலகேசி என்பவள் குண்டலகேசி என்னும் காப்பியத் 
தலைவியாவாள் . இவளுடைய வரலாற்றையும் யாம் நீலகேசியுரையாலே 
தான் ஒரு சிறிது உணர முடிகின்றது . இக்குண்டஉலகேசியின் வரலாறாக 
நீலகேசியுரையாசிரியரான சமய திவாகரர் கூறுவது வருமாறு : 

" குண்டலகேசி யென்பாளொரு வைசிய கன்னிகை . இவள் ஒருநாள் 
பிரசாதத் தலத்து (மாளிகையில் ) விளையாடுகின்றாளாக , ஒரு கிதவப 
வைசிய வைசிய புத்திரன் ( குற்றவாளியாகிய செட்டி மகன் காளன் 
என்பான் , இவன் பெளத்த தரிசனங்கொண்டு பல வழியும் சோரவிருத்தி 
(களவுத் தொழில் ) பண்ணிச் செல்வானை அரசன் வதிக்க ( கொல்ல ) வென் 
றேவச் சிறைப்பட்டுச் செல்வானை , முன் சொன்ன குண்டலகேசி கண்டு 
காமப் பரவசையாக ( காமுற்றவளாக : ) , அதனை அறிந்து அவளுடைய 
பிதா ( தந்தை ) ராசாவைக் கண்டு யாதானுமோருபாயத்தால் மீட்டு 
இவனுக்குக் குண்டலகேசி யென்னும் கன்னிகையினை விவாகவிதியாற் 
கொடுத்தினிது செல்கின்ற காலத்து ஒருநாள் பிரணய கலகத்து நர்மோக்தி 
காலத்து ( ஊடன் மிகுதியால் சினந்திருந்த பொழுது ) நீ கள்வனன்றோ? 
என்று குண்டலகேசி சொல்லக் காளனும் தன்னுள்ளத்தே சினங்கொண்டு 
பின் பொருநாள் வித்தியாசாதன வியாசத்தால் ( வித்தை பயிற்றுவல் 
என்னுமொரு காரணங் காட்டி ) இவளைத் தனிக்கொண்டு ஒருபர்வதத் 
தேறி நீ என்னை யிவ்வாறு சொல்லுதலில் யானுன்னைக் கொல்லத் துணிந் 
தேன் என்னக் குண்டலகேசியும் தற்கொல்லியை முற்கொல்லிய " என்பதற்றே 
இவனை யான் கொல்வே னென நினைந்து யான் சாகிறேனாக 

லும்மை 
வலங்கொண்டுசாவல் என , அதற்கியைந்த காளனை வலங்கொள்கின்றாள் . 
வரையினின்றும் விழ நூக்கினள் (உந்தினள் ). நூக்கன் காளனும் புத்த 
- ஸ்மரணத்தால் ( நினைவால் ) மோக்ஷித்தான் ( வீடு பெற்றான் ) குண்டல 
கேசியும் பர் த்ரு ( கணவன் ) விரஹ துக்கிதையாகித் துறப்பேனென நினைத் 
துப் பரசமயங்களெல்லாம் நாவல் நட்டுச் சயித்துப் பெளத்த தரிசனம் 
கொண்டு முத்தி பெற்றனள் என்பதாம் . 


- 


அணிந்துரை 


உயிர்களுக்கு வருகின்ற துன்பங்களுக்குக் காரணம் காம வெகுளி 
மயக்கங்களே என்னும் கோட்பாட்டையுடைய பௌத்த நூலாசிரியர் 
அக்குற்றங்களைத் தமது இலக்கியத் தலைவர்பாலே வைத்துக் காட்டுவதனை , 
யாம் மணிமேகலையினும் காணலாம் . மணிமேகலையைப் பின் பற்றி எழுந்த 
இக் குண்டலகேசியின் வரலாறும் ஓரளவு மணிமேகலை வரலாற்றினையே 
ஒத்திருத்தல் இயல்பே . 


இனி , நீலகேசியினின்றும் எடுத்து மேலே குறிக்கப்பட்டுள்ள குண்டல 
கேசிச் செய்யுள் முதனினைவுக் குறிப்புக்களுக்குரிய அச்செய்யுட்கள் ஒவ் 
வொன்றும் தத்தமக்குள் கொண்டிருந்த பொருள்கள் இன்னின்னவை 
என்பதனையும் அந்நூலின் கண் மொக்கலன் கூற்றாக வருகின்ற செய்யுட்க 
ளாலும் சிறந்த உரையாசிரியராகிய சமயதிவாகரர் உரை விளக்கங்களா 
னும் யாம் நன் குணரலாம் . குண்டலகேசிச் செய்யுட்களின் அம் முதற் 
குறிப்புக்களின் சொல்லமைதியைக் காணும் பொழுதே அவையிற்றின் 
முழுவுருவங்களையும் , ஏன் ? அப் பெருங்காப்பியத்தின் முழுவுருவத்தையும் 
காணப் பெற்றிலேமே ! என்று தீந்தமிழ்ச் சுவையுணர்வார் நெஞ்சகம் 
வருந்துதல் ஒருதலை . கழிந்தது கருதலிற் பயனென்னை ? இற்றைநாள் 
நம் கைக்கெட்டிய அப் பத்தொன்பது 

அப் பத்தொன்பது செய்யுட்களையேனும் அக் 
குண்டலகேசியின் நினைவுச் சின்னமாகப் போற்றி வைப்பது நங்கடமை 
என்றுணர்ந்த சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்தினர் அவையிற்றிற்கு 
உரையும் வரைவித்து அழகிய நூலுருவந் தந்து இப்பொழுது வெளியிடு 
கின்றனர் . இதற்குத் தமிழுலகம் அக் கழகத்தார்க்கு நன்றிக் கடன் 
உடையதாக அச் செய்யுட்கு உரை எழுதும் பணியை எம்பாற் றந்த 
மைக்கு யாமும் பொதுவாக அக் கழகத்தார்க்கும் சிறப்பாக அக் கழகப் 
பொறுப்பாளர் உயர்திரு வ . சுப்பையா பிள்ளை யவர்கட்கும் பெரிதும் 
நன்றி செலுத்தும் கடப்பாடுடையேம் . வாழ்க குண்டலகேசி வண்புகழ் ! 
வாழிய செந்தமிழ் . 


ங்வனம் : 


உரையாசிரியன் , 


பொ . வே . சோமசுந்தரன் 


( உ ) குண்டலகேசி 


கடவுள் வாழ்த்து 


முன்றான் பெருமைக்க ணின்றான் முடி 

வெய்து காறு 
நன்றே நினைந்தான் குணமேமொழிந் 

தான்ற னக்கென் 
றொன்றா னு முள்ளான் பிறர்க்கேயுறு 

திக்கு ழந்தான் 
அன்றே யிறைவ னவன்றாள் சர 

ணாங்க ளன்றே . 


( இதன் பொருள் ) முன் தான் பெருமைக்கண் நின்றான் 
உலகின் கண் பிறர் யாரும் மெய்யுணர்ந்து வீடுபேற்று நெறியின் 
-கண் நிற்றற்கு முன்பே தான் அக்மெய்யுணர்வினை யெய்தித் 
துறவின்கண் நிலைபெற்று நின்றானாகி ; முடிவு எய்துகாறும் 
தான் பரிநிருவாணம் என்னும் அவ் வீடுபேற்றினை எய்துமளவும் : 
நன்றே நினைந்தான் - பிறவுயிர்கட்கெல்லாம் நன்மையுண்டாகும் 
நெறியினையே ஆராய்ந்துணர்ந்தான் ; அன்றே - அந்நாளே ; குணமே 
மொழிந்தான் - அங்ஙனம் தான் ஆராய்ந்துணர்ந்த நல்லறங் 
களையே மக்கட்குச் செவியறிவுறுத்தினான் ; தனக்கு என்று 
ஒன்றானும் உள்ளான் - தான் தனக்கென்று யாதொரு நன்மையை 
யும் வேண்டுகிலனாய் ; பிறர்க்கே உறுதிக்கு உழந்தான் - பிறருடைய 
நன்மையின் பொருட்டே முயன்றனன் ; அவன் இறைவன் 
அத்தகைய சான்றோனாகிய புத்த பெருமானே எமக்குக் கடவுள் 
ஆவன் ; நாங்கள் சரண் - ஆதலால் அவ்விறைவன் திருவடி 
களுக்கே அடியேங்கள் அடைக்கலமாகி வணங்குவேம் என்பதாம் . 

(விளக்கம் ) உலகின்கண் முதன் முதலாக மெய்க்காட்சி பெற்று அக் 
காட்சிவழி நின்றொழுகியவன் எங்கள் புத்தபெருமானே ! என்பாள் 
முன்றான் பெருமைக்கண் நின்றான் என்றாள் . பெருமை , ஈண்டுத் துற 
*வொழுக்கம் . என்னை ? 

" ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து 
வேண்டும் பனுவற் றுணிவு 

குறள் , உக 


குண்டலகேசி 


. 


குணம் 


சரண் 


என்பவாகலான் . நிற்றலாவது - அவ்வொழுக்கத்திற் பிறழாது ஒழுகுதல் 
முடிவு . என்றது , பரிநிருவாணத்தை ( வீடுபேற்றினை ) . நன்று - நன்மை 
தரும் அறம் . 

ஈண்டு நன்மைமேற்று . தனக்கு என்று - தான் 
இன்புறுதற் பொருட்டு . ஒன்றானும் - யாதொரு பொருளையும் , 

இயல்பாகு நோன்பிற்கொன் றின்மை யுடைமை 

மயலாகு மற்றும் பெயர்த்து - குறள் , கூசச 
எனவும் , விடல் வேண்டும் வேண்டிய வெல்லாம் ஒருங்கு எனவும் , பிறப்பறுக்க 
ஒற்றர்க் குடம்பு மிகை எனவும் , “ தலைப்பட்டார் தீரத் துறந்தார் எனவும் , 
ஓதுபவாகலான் தனக்கென்று ஒன்றானும் உள்ளான் எனல் வேண்டிற்று . 
அன்று , ஏ : அசைகள் . 

இனி , துறந்தோர் சிலர் காடுபற்றியும் கனவரை பற்றியும் மலை 
முழைஞ்சு புக்கிருந்தும் தனித் துறைதலும் ஒருவகையாற் றன்னலமே 
கருதிப் பிறர் நலம் பேணாப் பீழையுடத்து ; எம்மிறைவனோ தான் மெய் 
யுணர்ந்து நன் றின் கண் நிலைபெற்றுழியும் அவ்வாறு தனித்திராமல் 
மன்னுயிரின் துன்பமெல்லாம் போக்குதல் வேண்டும் என்னும் பேரருள் 
காரணமாகப் பெரிதும் முயல்வானாயினன் என்பாள் பிறர்க்கு உறுதிக் 
குழந்தான் என்றாள் . அவன் என்றது அத்தகைய சான்றோனாகிய எங்கள் 
புத்தபெருமான் என்பது பட நின்றது . அவன் இறைவன் , அவன் தாள் 
சரண் என அவன் என்பதனை முன்னுங் கூட்டுக . 

அடைக்கலம் . 
அடைக்கலம் புகுதலாவது அவன் கூறிய அறநெறியிலே உறுதியாக நின் 
றொழுகுதல் . இனி இக் குண்டலகேசிச் செய்யுளை வழிமொழிந்து வரு 
கின்ற நீலகேசிச் செய்யுளும் ஈண்டு ஒப்பு நோக்கற்பாலது ; அது வருமாறு : 

ஆதிதான் பெரியன யறக்கெடு மளவெல்லா 
மூதியமே யுணர்ந்தவ னுறுதரும மேயுரைத்தான் 
யாதனையுந் தான் வேண்டா னயலார்க்கே துன்புற்றான் 
போதியா னெம்மிறைவன் பொருந்தின ருயக்கொள்வான் . 

-- நீலகேசி , குண்டல, உஎ 
எனவரும் . 

அவையடக்கம் 
நோய்க்குற்ற மாந்தர் மருந்தின் சுவை நோக்க கில்லார் 
தீக்குற்ற காத லுடையார் புகைத் தீமை யோரார் 
போய்க்குற்ற மூன்று மறுத்தான் புகழ் கூறு வேற்கென் 
வாய்க்குற்ற சொல்லின் வழுவும் வழு வல்லவன்றே 
( இ - ள் . ) நோய்க்கு உற்ற மாந்தர் - பிணிகட்கு உறைவிட . 
மாகப் பொருந்திய மக்கள் ; மருந்தின் சுவை நோக்ககில்லார் - அப் 
பிணி தீர் தற்குக் காரணமான மருந்தினது சுவை இனிதோ ? 
இன்னாதோ ? என்று ஆராய்வாரல்லர் , தம் பிணி தீர்தல் ஒன்றே 
குறிக் கொள்வர் ; தீக்கு உற்ற காதல் உடையார் - குளிரால் வருந்தித் 
தீக்காயும் அவாவுடையோர் ; புகைத் தீமை ஓரார் - அத்தீயின் 
கண்ணதாகிய புகை தமக்குச் செய்யும் தீமையை ஒரு பொருளாகக் 
கொள்ளார் ; போய்க் குற்றம் மூன்றும் அறுத்தான் 

அரசவின் 


2 . 


மூலமும் உரையும் 


கஎ 


பத்தையும் துறந்துபோய் மனமொழி இமய்களால் விளையும் 
மூவகைக் குற்றங்களையும் அறுத்தவனாகிய புத்ததேவனுடைா ; 
புகழ் கூறுவேற்கு - புகழைப் பாடுகின்ற என்பால் ; வாய்க்கு 
உற்ற சொல்லின் . வழுவும் - அறியாமை காரணமாக என் வாய்க்கு 
இயல்பாகவமைந்த சொற்களின் குற்றங்களும் ; வழு அல்ல - அப் 
புத்தன் பால் அன்புடையாராய் 

அவன றங் 

கொண்டுய்ய 
வெண்ணும் சான்றோருக்குக் குற்றங்களாகமாட்டா ; என்பதாம் . 

( வி - ம் . ) நோய்க்குற்றமுடைய மாந்தர் எனினுமாம் . நோயுடை 
யோர் தம் நோய்தீரக் கருதுவதல்லது அந்நோயின் தீர்வு கருதித் தாமுண் 
ணும் மருந்து இனிதோ ? இன்னாதோ ? என்று ஆராய்வதிலர் . எனவே , 
பிறவிப் பிணிக்கு மருந்தாகிய புத்த தேவருடைய அறத்தையே கூறுகின்ற 
எமது நூலின்கண் அவ்வறத்தை யே நோக்குவதல்லது என் அறியாமை 
காரணமாகவுண்டாகிய குற்றங்களை நோக்கி இந்நூலை இகழ்வாரல்லர் . 
ஆதலால் யானுமிந்நூலைச் செய்யத் துணிந்தேன் என்பது கருத்து . தீக் 
குற்ற காதல் ...... ஓரார் என்பதற்கும் இங்ஙனம் கூறிக்கொள்க. 

தீக்குற்ற காதலுடையார் என்றது குளிரால் வருந்தித் தீக்காய 
அவாவுவோரை . புகைத்தீமை புகையாலுண்டாகுந் துன்பம் . 
மூச்சு முட்டுதல் ; கண்கரித்தல் முதலியன . 

போய் என்றது அரசவின்பத்தைத் துறந்து போய் என்றவாறு . 
மூன்று குற்றம் - மெய் மொழி மனம் என்னும் மூன்றிடத்தும் தோன்று 
ன்ற மூவகைக் குற்றங்கள் . இவற்றுள் மெய்யிற்றோன்றுங் குற்றங்கள் 
கொலை களவு காமம் என்பன . மொழியிற்றோன்றுவன பொய் குறளை 
கடுஞ்சொல் பயனில் சொல் என்பன . மனத்திற்றோன்றுவன - வெஃகல் , 
வெகுளல் , பொல்லாக் காட்சி என்பனவாம் . என்னை ? 


வை 


" தீவினை , என்பது யாதென வினவின் 
ஆய்தொடி நல்லாய் ஆங்கது கேளாய் 
கொலையே களவே காமத் தீவிழைவு 
உலையா வுடம்பிற் றோன்றுவ மூன்றும் 
பொய்யே குறளை கடுஞ்சொற் பயனில் 
சொல்லெனச் சொல்லிற் றோன்றுவ நான்கும் 

உள்ளந் தன்னில் உறுப்பன மூன்றும் 
எனவரும் மணிமேகலையானும் உணர்க . 

இனிக் குற்றம் மூன்றும் என்பதற்கு “ காமம் வெகுளி மயக்கம் " 
என்னும் மூன்று குற்றங்கனயும் எனினுமாம் . என்னை ? 

யாமே லுரைத்த பொருள்கட் கெல்லாம் 

காமம் வெகுளி மயக்கங் காரணம் ” - மணி , RO - 6 - கஉ 
எனப் பௌத்த நூல் கூறுதலும் காண்க . இனி , திருவள்ளுவனாரும் , 


வ . - 7 


குண்டலகேசி 


" காமம் வெகுளி மயக்க மிவை மூன்றன் 
நாமங் கெடக்கெடும் நோய் " 

- குறள் , கூ காடு 
என்றோதுதலும் காண்க . 

இனி மூன்று குற்றம் என்பதற்குப் பௌத்தர் துறவோர்க்கு 
மட்டுமே உரிய குற்றங்களாகக் கூறுகின்ற அவாவும் பற்றும் பேதைமை 
யும் ஆகிய மூன்றும் எனினுமாம் . என்னை ? 

“ குலவிய குற்றமெனக் கூறப் படுமே 
அவாவே பற்றே பேதைமை யென்றிவை " 

- மணி , ங 0 : கசுகூ 

எ ) 
என்றும் ஓதுபவாகலான் . 

து பேதைமை முதல் பன்னிரண்டாக விரித்துக் கூறியதனை 
மூன்றாகத் தொகுத்தோதியபடியாம் . இவற்றை ஆசிரவம் என்றும் கூறுப . 
என் வாய்க்குற்ற சொல்லின் வழு என்றது . அறியாமை காரணமாக 
இயல்பாகவே என் வாய்க்குப் பொருந்திய சொற்குற்றம் என்றவாறு . ( உ ) 

மனந்தூயோர்க்கே இன்பமுளவாகும் எனல் 
ங . வாயுவினை நோக்கியுள மாண்டவய நாவாய் 

ஆயுவினை நோக்கியுள வாழ்க்கையது வேபோல் 
தீயவினை நோக்குமியல் சிந்தனையு மில்லாத் 
தூயவனை நோக்கியுள துப்புரவு மெல்லாம் . 
( இ - ள் . ) மாண்டவய நாவாய் 

மாண்புடைய 

வலிமை 
மிக்க மரக்கலங்கள் ; வாயுவினை நோக்கி உள - தமது இயக்கத் 
திற்குக் காற்றினையே பெரிதும் அவாவியிருப்பனவாகும் ; வாழ்க்கை - 
உயிர்களின் வாழ்வு தானும் ; ஆயுவினை நோக்கி உள - தமக்கென 
ஊழ் வகுத்த அகவையையே குறிக்கொண்டிருப்பனவாம் ; அது 
போல் - அங்ஙனமே ; துப்புரவும் எல்லாம் பொறிகளானுகரப்படும் 
நுகர்ச்சிகளும் பிறவுமாகிய நன்மைகளெல்லாம் ; தீயவினை நோக் 
கும்-தீவினையை நயந்து நோக்கும் நோக்கமும் ; இயல் சிந்தனையும் 
அத் தீவினை செய்தற்குரிய நெறிகளிலே செல்கின்ற நினைவும் ;; 
இல்லாத் தூயவனை - தன்பாற் சிறிதுமில்லாத தூய்மையுடைய 
சான்றோனை யே ; நோக்கி 

தாம் எய்து தற்குரிய இடமாக 
எதிர்பார்த் திருப்பனவாம் என்பதாம் . 

( வி - ம் . ) மரக்கலங்கள் தமக்கு ஆதாரமாகக் காற்றை எதிர்பார்த் 
திருப்பது போலவும் , உயிரினங்களின் வாழ்வுகளெல்லாம் தத்தமக்கு 
ஊழ் வரைந்துள்ள வாழ்நாளையே ஆதாரமாகக் குறிக்கொண்டிருப்பது 
போலவும் , இவ்வுலகத்துள்ள இன்பங்களும் புகழ்களும் தீவினை செய்தற் 
கண் ஆர்வமும் அவ்வழியியங்கும் எண்ணங்களும் சிறிதுமின்றி மனந்தூய 
னாகிய நல்லோனையே தமக்கு ஆதாரமாகக் கொண்டுள்ளன என்றவாறு . 

எனவே மனந்தூயரல்லாதார்க்கு இவ்வுலகத்து இன்பமும் பிற 
நலங்களும் உளவாகா என்பது கருத்தாயிற்று . ஆகவே இம்மை யின்பங் 


- 


உள 


மூலமும் உரையும் 


களையும் புகழ் முதலியவற்றையும் விரும்புவோர் மனநலம் உடையராகவே 
அவை யெல்லாந் தாமே வந்தெய்தும் . மனந்தூயரல்லார்க்கு இவைகள் 
எய்தா ; ஆதலின் மனந்தூயராய்த் தீவினையை எஞ்ஞான்றும் அஞ்ச 
வேண்டும் என்றறிவுறுத்தவாறாயிற்று . இதனோடு . 


மனந்தூயார்க் கெச்சநன் றாகு மினந்தூயார்க் 
கில்லை நன் றாகா வினை " 

-குறள் , சடுசு 
எனவும் , 

" மனநலம் மன்னுயிர்க் காக்க மின நல 
மெல்லாப் புகழுந் தரும் , 

- குறள் , சடு எ 
எனவும் , 

“ மன நலத்தின் ஆத மறுமைமற் றஃது 
மின நலத்தி னேமாப் புடைத்து 

-குறள் , சதிக 
எனவும் , வரும் அருமைத் திருக்குறள்களையும் , 

பொய்குறளை வன்சொல் பயனிலவென் றிந்நான்கும் 
எய்தாமை சொல்லின் வழுக்காத்து -- மெய்யில் 
புலமைந்துங் காத்து மனமா சகற்று 

நலமன்றே நல்லா றெனல் - நீதிநெறி விளக்கம் , 40 
எனவும் , 

" மனத்த கறுப்பெனி னல்ல செயினும் 
அனைத்தெவையுந் தீயவே யாகும் - எனைத்துணையும் 
தீயவே செய்யினு நல்லவாக் காண்பவே 

மாசின் மனத்தி னவர் - நீதிநெறிவிளக்கம் , கு.அ 
எனவும் வரும் குமரகுருபரவடிகளார் 

குமரகுருபரவடிகளார் பொன் மொழிகளையும் ஒப்பு 
நோக்குக . 

( 4 ) 
மெய்த்தவம் 


போர்த்தலுடை நீக்குதல் பொடித்து கண் மெய்பூசல் 
கூர்த்தபனி யாற்று தல் குளித்தழலு ணிற்றல் 
சார்த்தரிடு பிச்சையர் சடைத்தலைய ராதல் 
வார்த்தையிவை செய்தவ மடிந்தொழுக லென்றான் . 

( இ - ள் . ) உடை போர்த்தல் - காவி ஆடை முதலியவற்றால் 
உடம்பினைப் போர்த்துக் கோடலும் ; நீக்குதல் - ஆடையுடாது 
விட்டுவிடுதலும் ; பொடித் துகள் மெய்பூசல் - சாம்பல் முதலிய 
வற்றை உடல் நிரம்பப் பூசிக்கோடலும் ; கூர்த்த பனி குளித்து 
ஆற்றுதல் - மிக்க பனியினும் ( மழையினும் ) நீரும் குளித்து நின்று 


500 


குண்டலகேசி 


உடை 


அவற்றாலுண்டாகும் துன்பங்களைப் பொறுத்துக் கோடலும் ; 
அழலுள் நிற்றல் - கோடையின்கண் தீயினுள் நிற்றலும் ; சார்த்தர் 
இடு பிச்சையர் ஆதல் - தம் சமயத்தைச் சார்ந்துள்ள இல்லறத் 
தாரிடுகின்ற பிச்சையை ஏற்றுண்டு திரிதலும் ; சடைத் தலையர் 
ஆதல் - சடை வளர்த்துக் கட்டிய தலையினையுடையரா தலும் 
(அன்றி மழித்த தலையையுடையராதலும் ) இவை வார்த்தை 
இன்னோரன்ன செயலெல்லாம் வறிய சொல்லளவே மன்றித் தவ 
இவாழுக்க மாகமாட்டா ; செய் தவம் மடிந்து ஒழுகல் என்றான் 
இனி வாய்மையாகச் செய்கின்ற தவவொழுக்கம் யாதெனின் 
மனம் பொறிகள் வழியாகப் புலன்களிடத்தே செல்லாமல் அடங்கி 
ஒழுகும் ஒழுக்கமேயாம் என்று கூறினான் ; என்பதாம் . 
( வி - ம் . ) 

போர்த்தல் - காவியாடை துவராடை முதலிய 
வற்றால் உடம்பு முழுதும் போர்த்தல் . காவியாடை போர்ப்பவர் வேத 
பாதியர் . துவராடை போர்ப்போர் பௌத்தர் . பல்வேறு ஆடைகள் 
போர்க்கும் பல் வேறு சமயங்களும் அடங்குதற்கு உடை போர்த்தல் 
எனப் பொதுவினோதினர் . பொடியும் துகளும் என உம்மை விரித்துப் 
பொடி பூசுவோர் சைவசமயத்தினர் என்றும் , துகள் பூசுவோர் வைணவ 
சமயத்தினர் என்றுங் கொள்ளலாம் . ஈண்டுத் துகள் : மண்ணும் , சூரண 
மும் என்க . கூர்த்தல் - மிகுதல் . பனி கூறியதனால் மழையும் கொள்க . 
சடை கூறியதனால் மழித்தலும் கொள்க . பிச்சை கூறியதனால் கிழங்கு 
தழை காய்கனி சருகு முதலியன உண்ணலும் கொள்க . வார்த்தை - 
சண்டுப் பொய்யாய புகழ் என்பது பட நின்றது . 
இனி இதனோடு , 
“ வீடு வேண்டி விழுச்சடை நீட்டன்மெய்ம் 
மூடு கூறையின் மூடுதல் வெண்டலை 
ஓடு கோடலு டுத்தலென் றின்னவை 

பீடி லாப்பிற விக்குவித் தென்பவே - சீவக , கசஉஎ 
எனவும் , 

ஏம நன்னெறி யெந்நெறி யன்னெறி 

தூய்மை யின்னெறி யாமுந் துணிகுவம் " - சீவக , கசஉ அ 
எனவும் , 

" தூங்குறிக் கிடந்து காயும் பழங்களுந் துய்ப்ப நில்லா 
பாங்கலா வினைகள் என்றார் பகவனு ரெங்கட் கென்னின் 
ஓங்குநீண் மரத்திற் றுங்கு மொண் சிறை யொடுங்கல் வாவல் 
பாங்கரிற் பழங்க டுய்ப்பப் பழவினை பரியு மன்றே " 

சீவக , க ச உசு 
எனவும் , 

அல்லியும் புல்லும் உண்டாங் காரழ லைந்து ணின்று 
சொல்லிய வகையி னேற்பத் துணியும் வெவ் வினைக ளென்னிற் 


மூலமும் உரையும் 


405 


கல்லுண்டு கடிய வெம்புங் கானுறை புறவ மெல்லாம் 
புல்லிய வினையை வென்று புறக்கொடை காணு மன்றே " 

- சீவக , கசகூ 
எனவும் , 

" நீட்டிய சடைய மாகி நீர்மூழ்கி நிலத்திற் சேர்ந்து 
வாட்டிய வுடம்பின் யாங்கள் வரகதி விளைத்து மென்னிற் 
காட்டிடைக் கரடி போகிக் கயமூழ்கிக் காட்டி னின்று 
வீட்டினை விளைக்க வேண்டும் வெளிற்றுரை விடும் னென்றான் 

-- சீவக , கசகூக 
எனவும் வரும் சீவகன் மொழிகளும் , 

மழித்தலு நீட்டலும் வேண்டா வுலகம் 
பழித்த தொழித்து விடின் 

-குறள் , உ அ O 
எனவும் , 

" மனத்தது மாசாக மாண்டார்நீ ராடி 
மறைந்தொழுகு மாந்தர் பலர் 

- குறள் , உ.எஅ 
எனவும் 

" புறங்குன்றி கண்டனைய ரேனு மகங்குன்றி 
மூக்கிற் கரியா ருடைத்து " 

- குறள் , 
எனவும் வரும் திருவள்ளுவர் பொன்மொழிகளும் , 

" நெஞ்சு புறம்பத் துறந்தார் தவப்போர்வை 
கஞ்சுக மன்று பிறிதொன்றே - கஞ்சுகம் 
எப்புலமும் காவாமே மெய்ப்புலங் காக்குமற் 

றிப்புலமுங் காவா திது " - நீதிநெறி விளக்கம் , கட 
எனவருங் குமரகுருபரவடிகளார் மணிமொழியும் ஒப்பு நோக்கற் பாலன 


நுகர்வினால் அவாவறுத்தல் கூடாதெனல் 


. வகையெழிற் றோள்க ளென்றும் 

மணிநிறக் குஞ்சி யென்றும் 
புகழெழ விகற்பிக்கின்ற 

பொருளில் காமத்தை மற்றோர் 
தொகையெழுங் காத றன்னாற் 

றுய்த்தியாந் துடைத்து மென்பா 
ரகையழ லழுவந் தன்னை 

நெய்யினா லவிக்க லாமோ . 


காஉ 


குண்டலகேசி 


( இ - ள் . ) வகை எழில் தோள்கள் என்றும் 

இலக்கண 
வகுப்பிற்கியைந்த தோள்கள் இவனுடைய தோள்கள் என்றும் ; 
மணி நிறம் குஞ்சி என்றும் - இவனுடைய மயிர்க்குடுமி நீல மணி 
யினது நிறம் போன்ற நிறமுடைய குடுமி என்றும் ; புகழ் எழ 
விகற்பிக்கின்ற - அவற்றிற்கில்லாத புகழ் உண்டாகும்படி பலபடப் 
பாரித்துக் கூறுதற்குக் காரணமான ; பொருள் இல் காமத்தை - 
வாய்மையினோக்குவார்க்கு ஒரு சிறிதும் பொருள் இல்லாததாகிய 
காமவின்பங்களை ; மற்று ஓர் தொகை எழும் காதல் தன்னால் - ஒரு . 
தொகுதியாகத் தம்பால் தோன்றுகின்ற காமக் கிளர்ச்சியாலே ; 
துய்த்து - ( அவற்றையெல்லாம் எய்தி ) நுகர்ந்து ; யாம் துடைத்தும் 
என்பார் - அக் காமக்குணத்தை அழிக்கக் கடவேம் என்று ஒரு 
சிலர் கூறாநிற்பர் , அங்ஙனம் கூறுவது மடமையேயாம் ; என்னை ? 
அகை அழல் அழுவந் தன்னை - எரிகின்ற தீப் பற்றிக் கொண்ட 
காட்டினை ; நெய்யினால் அவிக்கலாமோ - நெய் பெய்து அவித்தல் 
சாலுமோ ? என்பதாம் . 
( வி- ம் . ) அவாவினை நுகர்ந்து அவித்தல் 

நுகர்ந்து அவித்தல் கூடும் என்று சிலர் 
கூறுகின்றனர் . இவர் கூற்று நெய்யினால் எரி நுதுப்பேம் என்பார் 
கூற்றுப்போலப் பேதைமையுடைத் தென்றவாறு . 

“ என் பினை நரம்பிற் பின்னி உதிரந்தோய்த்து இறைச்சி மெத்திப் , 
புன்புறந் தோலைப் போர்த்து மயிர் புறம் பொலிய வேய்ந்திட்டு , ஒன்பது 
வாயிலாக்கி ஊன் பயில் குரம்பை " என இவ்வுடம்பினியல்பினை உள்ள 
படியே உணராமல் காமத்தான் மதி மயங்கி வகை எழிற்றோள்கள் என்றும் 
மணி நிறக் குஞ்சி என்றும் புகழ்எழ விகற்பிக்கின்ற என்றாள் . இங்ஙனம் 
விகற்பித்தற்குக் காமமே காரணமாகலின் விகற்பிக்கின்ற காமம் என்றாள் ; 
காமம் - காமவின்பம் . காதல் - காமக் கிளர்ச்சி . அகைதல் 

எரிதல் . 
அழுவம் - காடு . 

அவிக்கலாமோ என்னும் வினா அவிக்கவொண்ணாது என்னும் அதன் 
எதிர்மறைப் பொருளை வற்புறுத்தி நின்றது . காமத்தை நுகர்ச்சியால் 
அவித்தல் கூடாது . நுகர்தற்குரிய பொருள்களின் பொல்லாங்கினை 
இடையறாது நினைந்து காணுமாற்றால் அவற்றின் இழிதகவுணரின் 
அவற்றின்பாற் செல்லும் அவா அறும் என்பது பௌத்தர் கொள்கை . 
இதனை , அசுபபாவனை என்பர் . அஃதாமாறு : -- துறவியானவன் உடம் 
பானது பலவகை இழிந்த பொருளால் ஆக்கப்பட்டதென்றும் , சாணியின் 
குவியலில் தோன்றி வளரும் புழுக்கள் போல் கருப்பையிலுண்டாகின்ற 
தென்றும் , மலங்கழிக்குமிடம் போல் வாலாமையின் உறைவிடமாயிருப்ப 
தென்றும் , அருவருப்பான அழுக்கின் கசிவுகள் இதன் கண் அமைந்த 
ஒன்பது வாயிலினும் இடையறாது பெருகுகின்றன என்றும் , அங்கணம் 
போலே வெறுத்தற்குரிய தீ நாற்றத்தையே வெளிப்படுத்துகின்றது 
என்றும் மறவாது நினைத்திருத்தல் என்ப . இவ்வாறு , இவ்வுடம்பின் 
இழிதகவினை நினைவூட்டுமிடங்கள் மணிமேகலையிற் பலவிடங்களினும் 
காணப்படுதலும் நினைக . 

இனி , இவ்வுடம்பின் அகவை நாளும் மிகமிகக் குறுகியது என்று 
நினை தலும் இதன்பாற்படும் என்க . 


மூலமும் உரையும் 


" அநித்தம் துக்கம் அதான்மா அசுசீயெனத் 
தனித்துப் பார்த்துப் பற்றறுத் தீடுதல் " 

மணி . உ 0 : உ 


என்பதுமது . 


இதுவுமது 
அனலென நினைப்பிற் பொத்தி 

யகந்தலைக் கொண்ட காமக் 
கனலினை யுவர்ப்பு நீராற் 

கடையற வவித்து மென்னார் 
நினைவிலாப் புணர்ச்சி தன்னா 

னீக்குது மென்று நிற்பார் 
புனலினைப் புனலினாலே யாவர் 

போகாமை வைப்பார் . 
( இ - ள் . ) அனல் என நினைப்பிற் பொத்தி - நொய்ய 
விறகினில் தீக்கதுவுமாறு போல நினைவின்கண் கதுவிக்கொண்டு ; 
அகந் தலைக் கொண்ட காமக் கனலினை - நெஞ்சத்தை யிடமாகக் 
கொண்டு வளருகின்ற காமமாகிய பெரு நெருப்பை ; உவர்ப்பு 
என்னும் நீரால் -வெறுப்பு என்னும் நீர் பெய்து ; கடையற 
அவித்தும் என்னார் - எச்சமின்றி அவித்துவிடுவேம் என்று 
கரு தாராய் ; நினைவிலாப் புணர்ச்சி தன்னால் நீக்குதும் என்று 
பிற்பார் - நினைவிழந்து அதுவேயாகி அழுந்து தற்குக் காரணமான 
புணர்ச்சியினாலேயே அக்காமத்தை 

அகற்றுவேம் 

என்று 
முனைந்து நிற்கின்றனர் மடவோர் ; புனலினைப் புனலினாலே யாவர் 
போகாமை வைப்பார் - மிக்குப் பெருகுகின்ற வெள்ளத்தை மற்று 
மொரு வெள்ளத்தாலே அணையிட்டுத் தடுத்துவைக்கும் ஆற்ற 
லுடையோர் யாவரே உளர் என்பதாம் . 

( வி- ம் . ) பொத்துதல் . மூடிக்கோடல் . அகம் . நெஞ்சு. உவர்ப்பு 
நீர் - பண்புத்தொகை . உவர்ப்பு - வெறுப்பு . 

காமத்தீ மெய்யுணர்வால் அவிவதன்றி நுகர்ச்சியால் அவியாது 
என்பதனையும் , காமத்தாற் கதுவப்பட்டார் அதனிடத்தே 

அதனிடத்தே அழுந்தி 
உலகினையே மறப்பர் என்பதனையும் , 

சிற்றிடைச் சீதையென்னு நாமமூஞ் சிந்தை தானும் 
உற்றிரண் டொன்று நின்ற லொன்றொழித் தொன்றை யுன்ன 
மற்றொரு மனமு முண்டோ மறக்கலாம் வழிமற் றியாதோ 

கற்றவர் ஞான மின்றேற் காமத்தைக் கடக்க லாமோ " 
எனவரும் கம்பநாடர் மொழியானும் உணர்க . 


குண்டலகேசி 


யாக்கை நிலையாமை 


எ . போதர வுயிர்த்த வாவி 

புகவுயிர்க் கின்ற தேனு 
மூதிய மென்று கொள்வ 

ருணர்வினான் மிக்க நீரா 
ராதலா லழிதன் மாலைப் 

பொருள்களுக் கழிதல் வேண்டா 
காதலா னழுது மென்பார் 

கண்ணனிகளைய லுற்றார் . 
( இ - ள் . ) போதர உயிர்த்த ஆவி - உடம்பினின்றும் 
வெளியேறுவதற்கு விடுகின்ற மூச்சானது ; புக உயிர்க்கின்ற 
தேனும் - மீண்டும் காற்று உட்புகுதற் பொருட்டே விடப்படுகின்ற 
தாயினும் ; உணர்வினான் மிக்க நீரார் ஊதியம் என்று கொள்வர் - 
அங்கனம் அக்காற்று மீண்டும் உட்புகுவ தனை மெய்யுணர் 
வினின் மிக்க பெரியோர் ஒரு பேறாகவே கருதாயிற்பர் ; ஆதலால் 
அழி தன் மாலைப் பொருள்களுக்கு அழிதல் வேண்டா - அங்கன மாத 
லால் அழியுமியல்புடைய உடம்பு முதலியவற்றின் அழிவிற்கு நெஞ் 
சழிந்து வருந்துதல் வேண்டா ; காதலால் அழுதும் என்பார் 
இவ்வுடம்பின் கண் பற்றுடைமையாலே அதன் அழிவிற்கு 
ஆற்றாது அழுவேம் என்று கருதுபவர் , கண் நனி களையல் 
உற்றார் - தக் கண்களை வாளா வருத்துபவரே யாவர் என்பதாம் . 

( வி - ம் . ) வெளியேறிய மூச்சு மீண்டும் உட்புகாமற் போயே விடுத்த 
லும் கூடும் , ஆதலால் மெய்யுணர்வுடையோர் தாம் உள்வாங்கும் ஒவ் 
வொரு மூச்சும் தமக்கு ஊதியமாகவே கருதுகின்றனர் . அத்துணை நிலை 
யாமையுடையது இவ்வுடம்பு . இதன் அழிவுக்கு வருந்துதல் வேண்டா . 
இதன் அழிவு கருதி அழுபவர் வீணே தம்மை வருத்துபவரேயாவர் 
என்றவாறு . 

சான்றோர் உயிர்க்கும் மூச்சு உட்புகுவதனை ஊதியமாகக் கருதற்குக் 
காரணம் பின்னும் பிழைத்திருந்து அதனாலாய பயன் கோடல் கருதியே 
யாம் . பின்னும் வாழ்வேம் என்னும் அவாவாலன்று என்க . 
இனி இச்செய்யுளோடு , - 
" நில்லாத வற்றை நிலையின என்றுணரும் 
புல்லறி வாண்மை கடை 

குறள் , கூக 
எனவும் , 

" நெருந லுளனெருவ னின்றில்லை யென்னும் 
பெருமை யுடைத்திவ் வுலகு " 

குறள் , சு 
எனவும் , 


மூலமும் உரையும் 


" குடம்பை தனித்தொழியப் புட்பறந் தற்றே 
யுடம்பொ டுயிரிடை நட்பு 

- குறள் , கூ கூ அ 
எனவும் வரும் அருமைத் திருக்குறள்களும் , 

" சாதலும் பிறத்த மூனுந் தம் வினைப் பயத்தி ஒகும் 
ஆதலு மழிவு மெல்லா மவை பொருட் கியல்பு கண்டாய் 
நோதலும் பரிவு மெல்லாம் நுண்ணுணர் வின்மை யன்றே 

பேதைநீ பெரிதும் பொல்லாய் பெய்வளைத் தோளி யென்றான் " 
எனவும் , 

பிரிந்தவர்க் கிரங்கிப் பேதுற் றழுதநங் கண்ணி னீர்கள் 
சொரிந்தவை தொகுத்து நோக்கிற் றொடுகடல் வெள்ள மாற்ற 
முரிந்த நம் பிறவி மேனண் முற்றிழை யின்னு நோக்காய் 

பரிந்தழு வதற்குப் பாவா யடியிட்ட வாறு கண்டாய் 
எனவும் , 

அன்பினி னவலித் தாற்றா தழுவது மெளிது நங்கள் 
என்பினி ஓவி நீங்க விறுவது மெவிது சேர்ந்த 
துன்பத்தாற் றுகைக்கப் பட்டார் துகைத்தவத் துன்பந் தாங்கி 

இன்பமென் றிருத்தல் போலு மரியதிவ் வுலகி லென்றாள் 
எனவும் , 

மயற்கையிம் மக்கள் யோனிப் பிறத்தலும் பிறந்து வந்தீங் 
கியற்கையே பிரிவு சாத லிமைப்பிடைப் படாத தொன்குற் 
கயற்கணி னளவுங் கொள்ளார் கவற்சியுட் கவற்சி கொண்டார் 

செயற்கையம் பிறவி நச்சுக் கடலகத் தழுந்து கின்றார் " 
எனவும் , 

இளமையின் மூப்புஞ் செல்வத் 

திடும்பையும் புணர்ச்சிப் போதிற் 
கிளை தரிற் பிரிவு நோயில் 

காலத்து நோயு நோக்கி 
விளைமதுக் கமழுங் கோதை 

வேலினும் வெய்ய கண்ணாய் 
களைதுய ரவலம் வேண்டா 

கண்ணிமைப் பளவு மென்றாள் 
எனவும் வரும் சீவக சிந்தாமணிச் செய்யுள்களும் ஒப்பு நோக்கியின்புறுக . 

" நீரிற் குமிழி யிளமை நிறைசெல்வம் 
நீரிற் சுருட்டு நெடுந்திரைகள் - நீரில் 


40 . 


குண்டலகேசி 


எழுத்தாகும் யாக்கை நமரங்கா ளென்னே 

வழுத்தாத தெம்பிரான் மன்று - நீதிநெறி விளக்கம் , - 
என்பது குமரகுருபரவடிகளார் திருமொழி . 

கூற்றுவன் கொடுமை 
4 . அரவின மரக்க ராளி 

யவைகளுஞ் சிறிது தம்மை 
மருவினாற் றீய வாகா 

வரம்பில்காலத்து ளென்றும் 
பிரிவில மாகித் தன்சொற் 

பேணியே யொழுகு நங்கட் 
கொருபொழு திரங்க மாட்டாக் 

கூற்றின்யா ருய்து மென்பார் . 
( இ - ள் . ) 

ள் ) அரவு இனம் - கொடிய நச்சுப் பாம்பினங்களும் ; 
அரக்கர் - இரக்கமென் றொரு பொருளிலாத அரக்கரும் ; ஆளி - 
யாளி முதலிய வல்விலங்குகளும் ; சிறிது தகமை மருவினால் தீய 
ஆகா - சிறிதுகாலம் தம்மோடு யாரும் பழகுமிடத்தே அவர்பால் 
அன்புடையவாய்த் தீமை செய்வன ஆகாவாம் ; வரம்பு இல் காலத் 
துள் என்றும் - எல்லையில்லாததாய் இறந்தகாலத்திலெல்லாம் 
நாள்தோறும் ; பிரிவு இலம் ஆகி- தன்னோடு பிரி தலிலமாய் ; தன் 
சொற்பேணி ஒழுகும் நங்கட்கு - தன் கட்டளையை மேற்கொண்டு 
ஒழுகி வருகின்ற மாந்தராகிய நம் பொருட்டு ; ஒருபொழுது இரங்க 
மாட்டா - ஒருசிறிது பொழுதேனும் இரங்கு மியல்பில்லாத, கூற் 
றின் - கூற்றுவனுக்குத் தப்பி ; உய்தும் என்பார் . யாங்கள் உயர் 
திருக்கவல்லேம் 

கூறவல்லார் ; யார் - யாவரேயுளர் ; 
ஒருவருமிலர் என்பதாம் . 

( வி - ம் . ) அரவினம் அரக்கர் ஆளி எனத் திணை விரவி வந்தது . 
மிகுதிபற்றி அஃறிணை முடிபேற்றது . 

அரவினம் முதலியன கொல்லும் தொழிலினை யுடையன வாயினும் 
தம்மோடு சிறிது காலம் பழகுவோர் பால் அன்பு கொண்டு அவரைக் கொல் 
லாமல் விடுதலுமுண்டு . கூற்றுவனோடு யாம் எல்லையற்ற காலமெல்லாம் 
கூடியிருப்பேமாயினும் அவன் நம்பால் சிறிதும் இரக்கம் கொள்வானலன் . 
ஆதலால் அவனுக்குத் தப்பி உயிர்வாழ்வோர் யாருமிலர் என்றவாறு . 

கூற்றுவன் கணம் கணமாக நம்மகவை நாளை நம்மோடிருந்துன் 
கின்றான் ஆதலால் , வரம்பில் காலத்துள் என்றும் பிரிவிலமாகி என்றார் . 
அவன் சொற் பேணுதலாவது , அவன் கட்டளைப்படி கணந்தோறு மிறந் 
திறந்து வருதல் . சிறிதேனும் இரங்குதலிலன் என்பாள் . ஒருபொழுது 
ரங்கமாட்டாக் கூற்று என்றாள் . உய்து மென்பார் யார் என்னும் வினா 
ஒருவருமிலர் என்பது பட நின்றது . இனி இதனோடு , 


என்று 


மூலமும் உரையும் 


கனே 


தவத்துறை மாக்கள் மிகப்பெருஞ் செல்வர் 
ஈற்றிளம் பெண்டிர் ஆற்றப் பாலகர் 
முதியோ ரென்னன் இளையோ ரென்னான் 
கொடுந்தொழி லாளன் கொன்றனன் குவிப்பவிவ் 
வழல்வாய்ச் சுடன் தின்னக் கண்டும் 
மிக்க நல்லறம் விரும்பாது வாழும் 

மக்களிற் சிறந்த மடவோ ருண்டோ 
எனவரும் மணிமேகலைப் பகுதியும் , 

" கூற்றுவன் கொடிய ஓகிக் கொலைத்தொழிற் கருவி சூழ்ந்து 
மாற்றரும் வலையை வைத்தான் வைத்ததை யறிந்து நாமும் 
நோற்றவன் வலையை நீங்கி நுகர்ச்சியி லுலக நோக்கி 

ஆற்றுறப் போத றேற்ற மளியமோடி பெரிய மேகாண் " 
எனவரும் சிந்தாமணிச் செய்யுளும் , ஒப்பு நோக்குக . 

துவுமது 
பாளையாந் தன்மை செத்தும் 

பாலனாந் தன்மை செத்தும் 
காளையாந் தன்மை செத்துங் 

காமுறு மிளமை செத்தும் 
மீளுமிவ் வியல்பு மின்னே 

மேல்வரு மூப்பு மாகி 
நாளுநாட் சாகின் றாமா 

னமக்குநா மழாத தென்னோ. 
( இ - ள் . ) பாளை ஆம் தன்மை செத்தும் - யாம் நம்முடைய 
உடம்பு நந் தாய்மாரின் வயிற்றின்கண் கருவாகியிருந்த நிலைமையி 
லிருந்து இறந்தும் ; பாலன் ஆம் தன்மை செத்தும் - பின்னர் 
எய்திய குழவிப் பருவம் இறந்தும் ; 

காளை ஆம் 

தன்மை 
செத்தும் - அப்பருவத்தின் பின் வந்தெய்திய காளைப்பருவம் 
இறந்தும் ; காமுறும் இளமை செத்தும் . அதன்பின்னர் வந்ததும் 
காமுற்று மகளிரை மருவு தற் கியன்றதும் ஆகிய இளமைப் பருவ 
மும் இறந்தும் வந்துள்ளோம் ; மீளும் இவ்வியல்பும் - இவ்வாறு 
மீண்டு மீண்டும் இறக்கின்ற இந்த இயல்பினையே ; இன்னே மேல் 
வரும் மூப்பும் ஆகி - இப்பொழுதே இதற்கு மேலே வருகின்ற 
முதுமைப் பருவமும் எய்தாகிற்ப ; நாளும் நாள் சாகின்றாமால் - 
இவ்வாறே பாக ஒவ்வொரு நாளும் இறப்பினை எய்துகின்றோ 
மல்லமோ?; நமக்கு நாம் அழாதது என்னோ - பிறர் சாகின்றதற்கு 


குண்டலகேசி 


அழுகின்ற யாம் நமது சாவிற்கு நாமே அழாததற்குக் காரணம் 
தான் என்னை யோ ? என்பதாம் . 

( வி - ம் . ) யாம் நஞ்சுற்றத்தார் இருந்துழிக் கண்கனிந்து அழுகில் 
றோம் ; ஆனால் யாமோ யாம் கருவிருந்த பருவத்தினின்றும் இறந்தோம் . 
பின் வந்த குழவிப் பருவத்தினின்று மிறந்தொழிந்தோம் . அதன்பின் 
வந்த காளைப் பருவத்தினின்றும் இறந்தோம் . அதன் பின்னர் மகளி 
ரைக் காமுற்றுக் களிக்குமத் தனியிளம்பருவத்தினின்றும் இறந்தொழிந் 
தோம் . இப்போது வந்தெய்துகின்ற இம் மூப்புப் பருவத்தினின்றும் 
இறத்தல் ஒருதலை . இவ்வாறு நாள் தோறு மிறக்கின்ற நாம் நமது இறப் 
பிற்கு அழாமைக்குக் காரணம் யாதோ ? என்றவாறு , 

இதுவுமது 
40 . கோள்வலைப்பட்டுச் சாவாங் 

கொலைக்களங் குறித்துச் சென்றே 
மீளினு மீளக் காண்டு 

மீட்சியொன் றானு மில்லா 
நாளடி யிடுத றோன்று 

நம்முயிர் பருகுங் கூற்றின் 
வாளின் வாய்த் தலைவைப் பாக்குச் 

செல்கின்றோம் வாழ்கின் றோமோ . 
( இ - ள் . ) கோள் வலைப்பட்டு - பகைவரால் சிறையாகப் 
பிடிக்கப்பட்டு; கொலைக்களம் குறித்துச் சென்றே - கொலைக்களத் 
திற் கொடு போய்க் கொல்லுதலைக் குறித்துச் சென்று ; மீளினும் 
மீளக்காண்டுக் - ஒரோ வழிக் கொலையுண்ணாமல் மீண்டும் வருபவரை 
யும் யாம் காணலாம் ; மீட்சி ஒன்றானும் இல்லா - ஆனால் எவ்வாற் 
றானும் மீள்வதென்பது இல்லாத ; நம் உயிர் பருகும் கூற்றின் 
அடியிடுதல் தோன்றும் - நம்முடைய உயிரைக் 

உயிரைக் குடித் 
தோழி தற்குக் கால்கோள் செய்தல் தோன்றாகின்ற ; வாளின் 
வாய் - நாளாகிய அவ்வாளின்கண் ; தலை வைப்பாக்கு - நமது தலையை 
வைத்தற்கு ; செல்கின்றோம் - பாம் நாடோறும் செல்வதல்லது ; 
வாழ்கின்றோமோ யாம் வாய்மையாக வாழ்கின்றோமில்லை 
என்பதாம் . 

( வி - ம் . ) யாம் நாள்தோறும் நாள்கள் வருதல் கண்டு அறியாமை 
யால் வாழ்கின்றோமென்று மகிழ்கின்றோம் . ஆராய்ந்து பார்க்குமிடத்து 
யாம் ஒருநாளும் வாழுகின்றோமில்லை . நாள்தோறும் நமது வாழ்நாளை 
சர்கின்ற கூற்றுவன் வாளின்கண் நமது தலையை வைப்பது நன்கு விளம் 
கும் என்பதாம் . ஈண்டு , 

நாளென வொன்று போற் காட்டி யுயிரும் 

வாள துணர்வார்ப் பெறின் " 
என்னுந் திருக்குறன் நினைவு கூர்க . 


காள 


கறன் , உட 


மூலமும் உரையும் 


யாக்கையின் இழிதகைமை 
க . நன்கன நாறுமி தென்றிவ் 

வுடம்பு நயக்கின்ற தாயி 
னொன்பது வாயில்க டோறு 

முண்ணின் றழுக்குச் சொரியத் 
தின்பதொர் நாயு மிழுப்பத் 

திசைதொறுஞ் சீப்பில்கு போழ்தி 
னின்பான் னாற்ற மிதன்க 

ணெவ்வகை யாற்கொள்ள லாமே . 
( இ - ள் . ) இது நன்கனம் நாறும் என்று - இது நன்றாக 
நறுமணம் கமழ்கின்றது என்று பாராட்டி ; இவ்வுடம்பு நயக் 
என்றது ஆயின் - இந்த உடம்பு நம்மாற் பெரிதும் விரும்பப்படு 
மானால் ; ஒன்பது வாயில்கள் தோறும் உள்நின்று அழுக்குச் 
சொரிய - மற்றிவ்வுடம்பே அதன்கண் அமைந்த கண் முதலிய 
ஒன்பது தொளைகளின் வழிகளானும் அதனகத்தினின்றும் தீ 
நாற்றமிக்க அழுக்குகள் ஒழுகா பிற்பவும் ; தின்பது ஓர் நாயும் - 
அதனைத் தின்னுமியல்புடைய காய்கள் ; திசைதொறும் இழுப்ப - 
தம்முள் கலாம் கொண்டு வாயாற் கௌவி நாற்றிசைகளினும் 
இழுத்தலாலே ; சீ பில்கு போழ்தின் - இவ்வுடம்பினின்றும் சீழ் 
வடகின்ற பொழுது ; இதன்கண் இன்ப நல் நாற்றம் எவ்வகையால் 
கொள்ளலாம் . இவ்வுடம்பின் கண் மனமின்புறுதற்குக் காரணமான 
கறுமணத்தை எவ்வாற்றால் யாம் எய்துதல் கூடும் ? கூறுமின் ! 
என்பதாம் . 
( வி . + . ) இவ்வுடம்பு இயற்கையாகவே 

இயற்கையாகவே அருவருக்கத்தக்க தீ 
நாற்றம் உடையதேயாம் ; இதன்கண் செயற்கைபாலுண்டாகிய 
நறுமணத்தை அதன் மணமாகவே கருதி அறிவிலிகளாற் பாராட்டப்படு 
கின்றது . அதனியற்கை தீ நாற்றமே என்பதனை அதன்கண் அமைந்த 
ஒன்பது தொளைகளும் சொரிகின்ற அழுக்காலும் உயிர் போயவழி நாய் 
முதலியன பற்றி யிழுக்க அவ்வுடம்பினின்றும் ஒழுகும் சீ முதலியவற்றா 
லும் உணரலாம் . ஆதலால் இவ்வுடம்பு விரும்பத்தகுந்த சிறப்பொன்று 
மில்லாதது என்பதாம் . 
இதனோடு , 
எழுகு றும்பி பெருகு காதை வள்ளை யென்ப ரிகழ்கரும் 
புழுவ டர்ந்த குழலி ருண்ட புயல தென்பர் பூளைத் 
ரொழுகு கண்கள் குவளை யென்பர் தரள மென்ப ருபிரொடும் 

பழுது றும்பல் லென்பை பின்ன பகர்வ தென்ன பாவமே " 
எனவும் , 


குண்டலகேசி 


" எச்சி றங்கு வாய்வி விம்பு பவள மென்ப ரெழுமிரண் 
டச்சி லந்தி கொங்கை யானை யாகு மென்ப ரதுபெருங் 
கச்சி லங்கி ருந்து மாவி கவரு கின்ற தென்பராற் 

பிச்சி லங்க வர்க்கு நேர்பி ராந்தர் யாவர் பேசிலே . 
எனவும் , 

" நாசி யூறல் கோழை யெச்சி னுறு மாமு கத்தையே 
மாசு றாத பூர்ண சந்த்ர வட்ட மென்ப ரொட்டுவைத் 
தேசு றந ரம்பினைக்கொ டென்பு கட்ட மைத்ததோள் 

வீச வீச நெஞ்சழிந்து வேணு வென்பர் காணுமே 
எனவும் , 

" குடர்ந ரம்பு தசைவ ழும்பு குருதி யென்பு சுக்கில 
மூடைகி டந்த பொந்தின் மேலொர் தோல்வி ரித்து மூடியே 
யடர்வு றும்பஃறுளைக டோறு மருவ ருப்ப நாமலம் 

படர்தல் கண்டு மதனை யேகொன் மகளி ரென்று பகர்வதே " 
எனவும் , 

கூராரும் வேல்விழியார் கோலாக லங்களெல்லாந் 
தேராத சிந்தையரைச் சிங்கிகொள்ளு மல்லாமல் 
நேராயு ணிற்கு நிலையுணர்ந்து நற்கரும 

மாராய் பவருக் கருவருப்ப தாய்விடுமே 
எனவும் , 

வால வயதின் மயக்கு மடந்தையருங் 
கால மகன்றதற்பின் கண்டெவரு மேயிகழ 
நீல நறுங்குழலு நீடழகு நீங்கியவர் 

கோலதொரு கையூன்றிக் கொக்குப்போ லாயினரே " 
எனவும் , 

" கிட்டா தகன்மின் கிடப்பதிதிற் பொல்லாங்கென் 
றிட்டா ரலரே லிலங்கிழையார் தம்முடம்பிற் 
பட்டாடை மேல்விரித்துப் பாதாதி கேசாந்த 

மட்டாய் மறைத்துவரு மார்க்கமது வென்கொண்டோ " 
எனவும் , 

வீசியதுர்க் கந்தம் வெளிப்படுந்தம் மெய்யிலெனக் 
கூசி மறைப்பதன்றேற் கோற்றொடியா ரங்குமெங்கு 
நாசி மணக்க நறுங்குங் குமசுகந்தம் 

பூசி முடித்தல் பசி போக்கும் பொருட்டேயோ 
எனவும் , 


மூலமும் உரையும் 


மாற்றரிய தம்மூத்தை வாய்திறக்கு முன்னமெழு 
நாற்ற மறைக்கவன்றே ஓவழித்துப் பல்விளக்கிக் 
கோற்றொடியார் நன்னீருங் கொப்புளித்துப் பாகுசுரு 

டீற்றுவது மென்குதலை தீர்க்கு மருந்தென்றோ. 
எனவும் , 

பட்டாடை சாத்திப் பணிமே கலை திருத்தி 
மட்டா யவயவங்கள் மற்றவைக்கு மேற்கும்வண்ணம் 
கட்டாணி முத்தங் கனகமணிப் பூடணங்க 
ளிட்ட லலதவருக் கென்றே வியலழகே 

--மெஞ்ஞான விளக்கம் , க 0 - கக 
எனவும் வரும் செய்யுள்கள் ஒப்புநோக்கற்பாலன . 

( க்க ) 
இதுவுமது 
க 2 . மாறுகொள் மந்தர மென்று 

மரகத வீங்கெழு வென்றும் 
தேறிடத் தோள் கடிறத்தே 

திறத்துளிக் காமுற்ற தாயிற் 
பாறொடு நாய்களசிப்பப் 

பறிப்பறிப் பற்றிய போழ்தி 
னேறிய வித்தசை தன்மாட் 

டின்புற லாவதிங் கென்னோ 

ள் . ) மாறுகொள் மந்தரம் என்றும் - ஒன் றனோடு ஒன்று 
வலமிடமாக மாறுபட்டிருக்கின்ற இரண்டு மந்தரமலைகளே இவை 
கள் என்றும் ; மரகத வீங்கு எழு என்றும் - பருத்த மரகத 
மணியா லியன்ற தூண்களே இவைகள் என்றும் ; தேறிட - கேட் 
போர் உணரும்படி ; தோள்கள் திறத்தே - ஆடவர்களுடைய 
தோள்களைக் குறித்து ; திறத் துளிக் காமுற்றது ஆ யின் - மகளிர் 
முறையே அவாவுவதானால் ; பாறொடு நாய்கள் அசிப்ப - பருந்து 
களும் நாய்களும் இவையிற்றை இரையாகத் தின்னுதற் பொருட்டு ; 
பறிப்பறிப்பற்றிய போழ்தின் - வாயாற் கௌவிக் கௌவி இழுத்த 
காலத்திலே ; ஏறிய இத்தசை தன் மாட்டு - பருத்துத்திரண்ட 
இந்த வறுந் தசையின் கண் ; இங்கு இன்புறல் ஆவது என்னோ 
இவ்வுலகத்து அம்மகளிர் இன்புறு தற்கியன்ற பண்பு யாதோ ? 
கூறுமின் என்பதாம் . 

( வி - ம் . ) இஃது ஆடவர்பாற் காமங் கொண்டு வருந்தும் மகளிர்க் 
குக் கூறியபடியாம் . ஆடவர் உறுப்புக்களுள் வைத்து மகளிர் நெஞ்சைப் 
பெரிதும் கவர்வது அவர்தம் தோள்களேயாம் . ஆதலால் அத் தோள் 


குண்டலகேசி 


களையே கூறினார் . மகளிரை ஆடவர் தோள்களே பெரிதும் கவரும் இயல் 
புடையன என்பதனை , 

" நோக்கிய நோக்கெனும் நுதிகொள் வேலிணை 
ஆக்கிய மதுகையான் நோளி லாழ்ந்தன 
விக்கிய கனைகழல் வீரன் செங்கணும் 

தாக்கணங் கனையவ டனத்திற் றைத்தவே " - மிதிலைக் , உசு 
எனவரும் இராமாவதாரத்தானும் உணர்க . 

வலத்தோளும் இடத்தோளுமாய் வேறுபட்டிருத்தலின் மாறுகொள் 
மந்தரம் என்றார் . மந்தரம் - மந்தரமலை . மரகதம் - ஒரு மணி ; மரக 
தத்தாலியன்ற எழு . வீங்கெழு என்று தனித்தனி கொள்க . எழு - தூன் . 
பாறு - கழுகுமாம் . உளி : ஏழாவதன் சொல் லுருபு . பறிப்பறி - பிடுங்கிப் 
பிடுங்கி என்றவாறு . பறித்தல் - பிடுங்குதல் . என்னோ என்னும் வினா 
ஒன்று மில்லை என்பது பட நின்றது . 


இதுவுமது 


கங , 


உறுப்புக் கடாமுடன் கூடி 

யொன்றா யிருந்த பெரும்பை 
மறைப்பில் விழைவிற்குச் சார்வாய் 

மயக்குவ தேலிவ் வுறுப்புக் 
குறைத்தன போல வழுகிக் 

குறைந்து குறைந்து சொரிய 
வெறுப்பிற் கிடந்த பொழுதின் 

வேண்டப் படுவது முண்டோ . 
( இ - ள் . ) உறுப்புக்கள் தாம் உடன் கூடி ஒன்றாய் இருந்த 
பெரும்பை - கால்கை முதலிய புறத்துறுப்புக்களும் குடர் காற்றுப் 
பை முதலிய உள்ளுறுப்புக்களும் ஒரு சேர ஓருடம்பாக இருந்த 
இந்தத் தோலாலியன்ற பெரிய பையானது : மறைப்பில் - மேலே 
தோல் போர் த்துள்ள மறைப்பினாலே ; விழைவிற்குச் சார்வாய் 
மயக்குவதேல் - நந்தம் அவாவிற்குச் சார்பிடமாகி நம்மை மயக்கு 
மியல்புடையதென்னின் ; உறுப்புக் குறைத்தன போல - மற்றிவ் 
வுடம்பே உயிர் பிரிந்துழித் தன்னுறுப்புக்கள் துணிக்கப்பட்டன 
போல்வனவாக ; அழுகிக் குறைந்து குறைந்து சொரிய - அழுகி 
நாளுக்கு நாள் தேய்ந்து தேய்ந்து வீழாநிற்ப ; வெறுப்பிற் கிடந்த 
பொழுதின் - கண்டோர் வெறுப்பிற் கிடனாகிக் கிடந்த காலத்து ; 
வேண்டப்படுவதும் உண்டோ- இவ்வுடம்பின்கண் யாம் அவாவு தற் 
இயன்ற தன்மையும் உண்டாகுமோ ? கூறு திர் என்பதாம் . 
( வி - ம் . ) உறுப்பு : 

முதலிய புறவுறுப்பக்களும் 
முதலிய உள்ளுறுப்புக்களுமாம் . தோலாற் போர்த்து மறைக்கப்பட் 


கண் 


555 


மூலமும் உரையும் 


டிருத்தலால் இது விழைவிற்குச் சார்வாய் - மயக்குவது ; அங்கனம் 
போர்க்கப் படாவிடின் அருவருக்கத் தக்கதேயாம் என்பாள் , மறைப்பில் 
விழைவிற்குச் சார்வாய் மயக்குவது என்றாள் . அங்ஙனம் மயக்குமேனும் 
இஃது அழுகிக் குறைந்து குறைந்து சொரியக் கிடந்த பொழுதின் இதன் 
கண் மயங்குவதற்குரிய தன்மை சிறிதும் இல்லையாம் என்றவாறு . 

என்புந் தடியும் உதிரமும் யாக்கை என்று 
அன்புறு மாக்கட்கு அறியச் சாற்றி 

வழுவொடு கிடந்த புழுவின் பிண்டம் 
என்றார் மணிமேகலையினும் . இன்னும் , இவ்வுடம்பியல்பினை : 
" காலி ரண்டு நிறுத்தி மேலிரு கைபி ணைத்தொரு புறவெலும் 
பாலி ணக்கிமு கட்டு மேல்வளை யடர்ந ரம்பெனு மாக்கையாற் 
கோலி யிட்டப ழுக்கழிக்கொரு குறைவு றாமல் வரிந்து மேற் 
றோலி ணக்கிய கற்றை வேய்ந்துயர் சுவர்பு லால்கொ டியற்றியே ” 
" வந்து போகவி ரண்டு வாசல் வகுத்து மற்றெழு சாளரத் 
தந்து சாக்கிர மாதி யீரிரு தளமெடுத்ததன் மேன்மலர்க் 
கொந்து லாவிய மாமு டிக்கன கும்பம் வைத்தவிர் கூந்தலா 

முந்து நீள்கொடி மாட நாலு மூகக்கண் மாளிகை முற்றினன் 
எனவரும் மெய்ஞ்ஞான விளக்கச் செய்யுள்களும் ( அவித்தியா - க - க . ) 

என்பினை நரம்பிற் பின்னி யுதிரந்தோய்த் திறைச்சி மெத்திப் 
புன்புறந் தோலைப் போர்த்து மயிர்புறம் பொலிய வேய்ந்திட் 
டொன்பது வாயி லாக்கி யூன் பயில் குரம்பை செய்தான் 

மன்பெருந் தச்ச னல்லன் மயங்கினர் மருள வென்றான் 
எனவரும் சீவக சிந்தாமணிச் செய்யுளும் (கரு எஎ ) அறிவுறுத்துதலையும் 
ஈண்டு நினைக . 

( க ) 
இதுவுமது . 
எனதெனச் சிந்தித்த லான்மற் 

றிவ்வுடம் பின்பத்துக் காமேற் 
றினைப்பெய்த புன்கத்தைப் போலச் 

சிறியவு மூத்தவு மாகி 
நுனைய புழுக்குலந் தம்மா 

னுகரவும் வாழவும் பட்ட 
வினைய வுடம்பினைப் பாவி 

யானென தென்னலு மாமே . 
இ - ள் . ) - பாவி - தீவினையாளனே !; எனது எனச் சிந்தித்த 
லால் - என்னுடையது என்று .. மான் உரிமை கொண்டாடுதற் 


சச 


குண்டலகேசி 


இடனாயிருத்தலாலே ; இவ்வுடம்பு இன்பத்துக்கு ஆமேல் - இந்த 
உடம்பு யான் இன்புறு தற்குரிய தாகும் என்பாயாயின் ; இஃது 
உன்னுடையதா தல் தான் எங்ஙனம் ?; தினைப் பெய்த புன்கத்தைப் 
போல - தினையரிசி பெய்து சமைக்கப்பட்ட சோறு போன்று ; 
சிறியவும் மூத்தவும் ஆகி - உருவத்தாற் சிறியனவும் பெரியனவு 
மாய் ; நுனைய - கூர்த்த வாயினையுடையனவாகிய ; புழுக்குலந் 
தம்மால் - புழுக் கூட்டங்களாலே ; நுகரவும் வாழவும் பட்ட - தம் 
முடைய தாகவே கொண்டு உண்ணவும் உறையுளாகக் கொண்டு 
வாழவும் படுகின்ற ; இனைய உடம்பினை - இத் தன்மையான இந்த 
உடம்பினை ; யான் எனது என்னல் ஆமோ - யான் என்றாதல் 
என்னுடையது என்றாதல் கூறுதல் கூடுமோ ? கூடாதுகாண் 
என்பதாம் . 

( வி - ம் . ) தினையரிசியாலாய சோறு உடலிலுண்டாகும் சிறியவும் 
பெரியவும் ஆகிய புழுக்களுக்குவமை . புன்கம் - சோறு . 
இதனை , 

" நன்னுள் வருபத நோக்கிக் குறவர் 
உழாஅது வித்திய பரூஉக்குரற் சிறுதினை 
முந்துவிளை யாணர் நாட்புதி துண்மார் 
மரையான் கறந்த நுரைகொ டீம்பால் 
மான்றடி புழுக்கிய புலவு நாறு குழிசி 
வான்கே ழிரும்புடை கழாஅ தேற்றிச் 

சாந்த விறகி னுவித்த புன்கம் -புறநானூறு , கசு அ 
எனவரும் செய்யுளினும் காண்க . 

இந்த வுடலை யாம் எனதென்று கொள்வேம் , இதன்கண் வாழுகின்ற 
புழுக்குலங்களும் தமதாகவே கொண்டு இதனை உண்டு இதனிடத்தேயே 
வாழ்கின்றன , ஆதலால் இத்தகைய வுடம்பினை யான் எனது என்று யாம் 
உரிமை கோடல் பேதைமையேயாம் என்றவாறு . 
இன்னும் , 

சடமீது கிருமிப்பை தானென்றன் மலமோ 
டிடர்மேவு புண்ணோ டெழக்கண்ட துண்டே 
யுடன்மீதிவ் வுடல்போலு திக்கின்ற புழுவைத் 

திடமான மகவென்று சீராட லென்னே " 
எளவும் , 

ஊறுதுய ருஞ்சுகமு முற்றனுப விக்கும் 
பேறுபெறு தன்னுடலு மாவிபிரி யுங்காற் 
கூறுசிறு புள்ளெழு குடம்பையென வப்பால் 
வேறுபடு மென்னிலினி மெய்யுறவு யாதே " 


மூலமும் உரையும் 


எனவும் வரும் மெய்ஞ்ஞான விளக்கச் செய்யுள்களும் நினைபற் 
பாலவாம் . 

இறைமாட்சி 


கரு . இறந்த நற்குண மெய்தற் கரியவா 

யுறைந்த தம்மையெல் லாமுட னாக்குவான் 
பிறந்த மூர்த்தியொத் தான்றிங்கள் வெண்குடை 
யறங்கொள் கோலண்ணன் மும்மத யானையான் . 
( இ - ள். ) முகமத யானையான் - மூன்று மதங்களையும் 
பொழிகின்ற களிற்றியானையையுடையவனும் ; திங்கள் வெள்குடை - 
நிறைத்திங்கண் மண்டிலம் போன்ற வெள்ளிய தன் குடையினாலே ; 
அறக் கொள் கோல் - அறத்தையே குறிக்கோளாகக் கொண்ட 
செங்கோன் மூறைமையினையுடைய ; அண்ணல் - இவ் வேந்தன் 
இவ்வாற்றால் ; இறந்த நற்குணம் - இவ்வுலகத்தை விட்டகன்று 
போய்விட்ட நல்ல மக்கட் பண்புகள் ; எய்தற்கு அரியவாய் - 
மீண்டும் மாந்தர் எய்துதற்கரியனவாகி ; உறைந்த தம்மை 
எல்லாம் - இருந்தவற்றை யெல்லாம் ; உடன் ஆக்குவான் 
மீண்டும் இவ்வுலகத்து மக்களோடே சேர்த்து அவரை யுய்விக்கும் 
பொருட்டு ; பிறந்த மூர்த்தி ஒத்தான் - துடித விமானத்தி 
னின்றும் போந்து இங்கிலவுலகத்திற் றோன்றி கருளிய புத்த 
பெருமாள் 

ரனையே ஒத்தவனாய்த் திகழ்ந்தான் என்பதாம் . 
( வி- ம் . ) இச் செய்யுள் தொடங்கிவருகின்ற செய்யுள்கள் குண்டல 
கேசி என்னும் பெருங்காப்பியத்திற் பேசப்படுகின்ற அரசன் மாண்புகள் . 
இந்த அரசனுடைய பிற மாண்புகள் இச் செய்யுளின் முன் பல செய்யுட 
களிற் பேசப்பட்டிருத்தல் வேண்டும் என்று நினைத்தற்கிடனுளது . அவை 
யெல்லாம் கிடைத்தில . இச் செய்யுளின் முற்போந்த செய்யுட்களில் 
அந்த அரசனுடைய அறமாண்புகளை வருணித்து இச் செய்யுளில் இவ் 
வாற்றால் இம் மன்னவன் புத்தபெருமானையும் ஒப்பாவான் என்று 
கூறுகின்றார் போலும் . 

புத்தபெருமான் உலகின்கண் அறங்கள் கெட்டு மக்கட்பண்பு அழிந்த 
காலத்தே உலகிற்றோன்றி அவ்வறங்களை மீண்டும் உலகில் நிறுவினன் 
என்பகவாகலின் இறந்த நற்குணம் எய்தற்கரியவா யுறைந்த தம்மை 
யெல்லாம் உடனாக்குவான் பிறந்த மூர்த்தி " என்று புத்தரைச் சுட்டினார் . 
மக்கள் மேற் கொள்ளாவிடினும் அறம் அழிந்தொழியாமையின் எய்தற் 
கரியவாய் உறைந்த தம்மையெல்லாம் என்றார் . உறைந்த தம்மையெல் 
லாம் என்றது உறைந்தவற்றை யெல்லாம் என்றவாறு . புத்தர் உலகில் 
அறமுதலியன நிலைகுலைந்துழி வந்து தோன்றுவர் என்பதனை , 

" பூமகனே முதலாகப் புகுந்தமரர் எண்டிசையும் 
தூமலரா லடிமலரைத் தொழுதிரந்து வினவியநாள் 
காமமும் கடுஞ்சினமுங் கழிப்பரிய மயக்கமுமாய்த் 


குண்டலகேசி 


தீமைசால் கட்டினுக்குத் திறற்கருவி யாய்க் கிடந்த 
நாமஞ்சார் நமர்களுக்கு நயப்படுமா றினிதுரைத்துச் 
சேமஞ்சார் நன்னெறிக்குச் செல்லுமா றருவினையே 
எண்ணிறந்த குணத்தோய் நீ யாவர்க்கு மரியோய் நீ 
உண்ணிறைந்த வருளோய்நீ யுயர் பார நிறைத்தோய்த் 
மெய்ப்பொருளை யறிந்தோய் நீ மெய்யறமிங் களித்தோய் நீ 
செப்பரிய தவத்தோய்நீ சேர்வார்க்குச் சார்வு நீ 
நன்மைநீ தின்மைநீ நனவு நீ கனவு நீ 
வன்மை நீ மென்மைநீ மதியு நீ விதியு நீ 
இம்மை நீ மறுமைநீ இரவு நீ பகலு நீ 
செம்மை நீ கருமைநீ சேர்வுநீ சார்வு நீ 
அருளாழி நயந்தோய்நீ அறவாழி பயந்தோய் நீ 
மருளாழி துரந்தோய்நீ மறையாழி புரந்தோய்நீ 
மாதவரின் மாதவனீ வானவருள் வானவனீ 
போதனருட் போதனனீ புண்ணியருட் புண்ணியனீ 
ஆதிநீ யமலனீ யயனு நீ யரியு நீ 
சோதிநீ நாதனீ துறைவனீ யிறைவனீ 
அருளுதீ பொருளுநீ அறவனீ யநகனீ 

தெருளுநீ திருவுநீ செறிவு நீ செம்மனீ " 
எனவரும் பழம் பாடலானும் ( வீரசோழியம் : யாப்புப் படலம் கக - 
கவித் துறையின் உரையிற்கண்டவை ) இன்னும் , 

தரும தலைவன் றலைமையி னுரைத்த 
பெருமைசால் நல்லறம் பெருகா தாகி 
இறுதியில் நற்கதி செல்லும் பெருவழி 
அறுகையு நெருஞ்சியு மடர்ந்துகண் ணடைத்தாங்குச் 
செயிர்வழங்கு தீக்கதி திறந்து கல்லென் 
றுயிர்வழங்கு பெருநெறி யொருதிறம் பட்டது 
தண்பனி விழுங்கிய செங்கதிர் மண்டிலம் 
உண்டென வுணர்த லல்ல தியாவதுங் 
கண்டினிது விளங்காக் காட்சி போன்றது 
சலாகை நுழைந்த மணித்துளை யகவையின் 
உலாநீர்ப் பெருங்கட லோடா தாயினு 
மாங்கத் துளைவழி யுகுநீர் போல 
வீங்கு நல்லற மெய்தலு முண்டெனச் 


மூலமும் உரையும் 


சச 


சொல்லலு முண்டியான் சொல்லுத றேற்றார் 
மல்லன்மா ஞாலத்து மக்களே யாதலின் 
சக்கர வாளத்துத் தேவ ரெல்லாம் 
தொக்கொருங் கீண்டித் துடித லோகத்து 
மிக்கோன் பராதம் விழுந்தன பிரப்ப 
விருள்பரந்து கிடந்த மலர்தலை யுலகத்து 
விரிகதிர்ச் செல்வன் றோன்றின னென்ன 


புத்த ஞாயிறு தோன்றுங் காலை 
எனவரும் மணிமேகலையானும் , ( கஉ ; ரு அ - அசு ) உணர்க , 

இன்னும் , 
துடித விமானத்தினின்றும் போந்து குயிலாலபுரத்துத் தோன்றி 
உலும்பினி வனத்துப் பிறந்து கபிலபுரத்துப் புத்ததத்துவம் பெற்றுத் தர் 
மோய தேசம் பண்ணி மகாபோதிப் பிரதேசத்துப் பொன்றக் கெடுதல் 
புத்தனுக்கு நியதி " ( மொக்கலவாதச் சருக்கம் கசு 0 ஆம் பாட்டுரை ) 
எனவரும் நீலகேசி யுரையாசிரியர் கூற்றும் ஈண்டு நினைக . ( கடு ) 


இதுவுமது 
கசு . சீற்றஞ் செற்றுப்பொய் நீக்கிச்செங் கோலினாற் 

கூற்றங் காய்ந்து கொடுக்க வெனுந்துணை 
மாற்ற மேருவின் றான் றடு மாற்றத்துத் 
தோற்றந் தன்னையுங் காமுறத் தோன்றினான் . 
( இ - ள் . ) சீற்றம் செற்று - அம்மன்னவன் இப்பேருலகத் 
தின்கண் ஒருயிர் மற்றோருயிரைச் சினந்து வருத்தாதபடி உயி 
ரினங்களின் சினத்தையும் அகற்றி ; பொய் நீக்கி - மாந்தர் பொய் 
பேசா தவண்ணம் செய்து ; செங்கோலினால் கூற்றம் காய்ந்து - 
தனது செங்கோல் முறைமையாலேயே தனது ஆட்சியின்கண் 
முறைபிறழ்ந்து மறலியும் புகுந்துயிரைக் கவராதபடி அவனையும் 
தடுத்து ; கொடுக்க எனுந் துணைமாற்றமே நவின்றான் - தாள் தன் 
கு . மக்களுக்கு ஆணை பிறப்பிப்பதாயின் உடையோர் எல்லாம் 
இல்லோர்க்கு வழங்குமின் என்னும் இந்நல்லறத்தையே ஆணை 
மாகப் பிறப்பிக்குமளவேயன்றி அவர் வருந்தும்படி பிறிதோர் 

ஆணையும் இடானாயினான் , தடுமாற்றத்துத் தோற்றந் தன்னை 
யும் காமுறத் தோன்றினான் - இங்கனமிருந்தவாற்றால் இவன் 
ஆட்சியில் இன்புற்றிருந்தோரெல்லாம் வேண்டாராய்த் 
தடுமாற்றத்திற்குக் காரணமான பிறப்பினையும் விரும்புவாராகும் 
படி தோன்றித் திகழ்வானாயினன் என்பதாம் . 


ககஅ 


குண்டலகேசி 


(வி.- ) செங்கோன் முறை பிறழாத வேந்தர் ஆளும் நாட்டில் ! 
உயிரினங்கள் சினந்தவிர்ந்து அருட்குணமுடையவாய் ஒன்றற்கொன்று 
தீமைசெய்யாவாகலின் , “ செங்கோலினால் சீற்றம் செற்றுப் பொய் 
நீக்கினன் என்றார் , 


தெளை , 


பரல் வெங்கானத்துக் 
கோல்வ லுளியமுங் கொடும்புற் றகழா 
வாள்வரி வேங்கையு மான்கண மறலா 
அரவுஞ் சூரு மிரைதேர் முதலையும் 
உருமுஞ் சார்ந்தவர்க் குறுகண் செய்யா 

செங்கோற் றென்னவர் காக்கும் நாடு 
எனவரும் இளங்கோவடிகனார் மொழியானும் ( க x : ச ) 

" அல்லது கடிந்த அறம்புரி செங்கோல் 
பல்வேற் றிரையற் படர்குவி ராயின் 
கேள்வன் நிலையே கெடுகதின் னவலம் 
அத்தஞ் செல்வோர் அலறத் தாக்கிக் 
கைப்பொருள் வௌவும் களவோர் வாழ்க்கைக் 
கொடியோ ரின்றவன் கடியுடை வியன்புலம் 
உருமும் உரற தரவுந் தப்பா 
காட்டு மாவும் உறுகண் செய்யா வேட்டாங்கு 
அசைவுழி அசைஇ நசைவுழித் தங்கிச் 

சென் மோ இரவல ! 
எனவரும் பெரும்பாணாற்றுப்படையானும் ங க - ஒரு ) உணர்க , 

" கருதலரும் பெருங்குணத்தோ ரிவர்முதலோர் கணக்கிறந்தோர் 
திரிபுவன முழுதாண்டு சுடர்நேமி செல நின்றோர் 
பொருதுறைசேர் வேலினய் புலிப்போத்தும் புல்வாயும் 

ஒருதுறையி னீருண்ண வுலகாண்டோ னுளனெருவன் 
எனவரும் இராமாவதாரத்தினும் ( குலமுறை , 6 ) இக்கருத்து வருத 
லுணர்க , 

இனிச் செங்கோலரசர் நாட்டில் உயிரினங்கள் தத்தமக்கியன்ற 
அகவை நாளெல்லாம் வாழ்ந்து இயல்பாக இறத்தலன்றி இளம் 
பருவ முதலிய காலத்தே இறத்தல் இல்லையாகலின் , செங்கோலினாற் 
கூற்றங் காய்ந்து என்றார் . இக் கருத்தினை : 

" கூற்ற மில்லையோர் குற்ற மிலாமையால் 
சீற்ற மில்லைதஞ் சிந்தையிற் செய்கையால் 


மூலமும் உரையும் 


ஆற்ற எல்லற மல்ல திலாமையால் 

ஏற்ற மல்ல திழிதக வில்லையே 
எனவரும் இராமாவதாரத்தானும் ( நாட்டுப் . கூக ) 

" மன்னவன் செங்கோன் மறுத்தலஞ்சிப் பல்லுயிர் பருகும் பகு 
வாய்க் கூற்றம் ஆண்மையிற் றிரிந்து எனவரும் ( 5 : உஅ - 20 ) 
சிலப்பதிகாரத்தாலும் , 

மாறழிந்தோடி மறலியொளிப்ப முதுமக்கட் சாடிவகுத்த தராபதி 
யும் எனவரும் விக்கிரம் சோழனுலாவாலும் ( எ - அ ) , 


மறனி னெருங்கி நெறிமையி ஜெரீஇக் 
கூற்றுயிர் கோடலு மாற்று தாக 

வுட்குறு செங்கோ லூறின்று நடப்ப ( ச . 2 ; நிச . சு ) 
எனவரும் பெருங்கதையானும் உணர்க . 
இனி , செங்கோன்மை முறையினின்று 
முறையினின்று அருளாட்சி 

செய்கின்ற 
வேந்தன் குடை நீழலில் வாழ்பவர் மீண்டும் மீண்டும் அந்நாட்டிற் பிறத் 
தற் கவாவுதலின் தடுமாற்றத்துத் தோற்றந் தன்னையும் காமுறத் தோன் 
றினான் என்றார் . இனி இவ்வறவேந்தனைக் கண்டோர் இத்தகைய அற 
வோனாய்ப் பிறத்தல் வீடுபேற்றினும் சிறப்புடைத்து ஆதலால் மனித்தப் 
பிறப்பும் வேண்டுவதே என்று தடுமாற்றத்துத் தோற்றந் தன்னையும் 
காமுறத் தோன்றினான் எனினுமாம் . 


கஎ . 


குற்றங் கடிதல் 
மண்ணுளார் தம்மைப் போல்வார் 

மாட்டதே யன்று வாய்மை 
நண்ணினார் திறத்துங் குற்றங் 

குற்றமே நல்ல வாகா 
விண்ணுளார் புகழ்தற் கொத்த 

விழுமியோ னெற்றி போழ்ந்த 
கண்ணுளான் கண்டந் தன்மேற் 

கறையையார் கறையன் றென்பார் . 
( இ - ள் . ) விண்ணுளார் புகழ்தற்கு ஒத்த -வானுலாத்தே 
வாழுகின்ற தேவர்களும் புகழ்ந்து பாராட்டு தற் கேற்ற ; விழுமி 
யோன் - சிறப்பினையுடையவனும் ; நெற்றி போழ்ந்த கண் உளான் - 
நெற்றியைப் பிளந்து தோன்றிய நெருப்புக் கண்ணை யுடையவனுக் 
ஆகிய சிவபெருமானுடைய ; கண்டம் தன்மேல் கறைமை - மிடற்றின் 
கண்ணமைந்த களங்கத்தை : யார் கறை அன்று என்பார் - யார் 
தாக் களங்கம் அன்று என்று கூறுவார் ? அங்ஙனமே ; குற்றம் 
மண்ணுளார் தம்மைப் போல்வார் மாட்டதே அன்று - குற்றம் 


குண்டலகேசி 


க 20 


என்பது இந்நிலவுலகத்தே வாழும் மக்கள் போல்வாரிடத்து 
மட்டும் உண்டாவதொன்றன்று ; குற்றம் வாய்மை நண்ணினார் 
திறத்தும் - குற்றமானது மெய்யுணர்வு பெற்ற மேலோரிடத்துத் 
தோன்றினுக் ; குற்றமே - குற்றமாகவே கொள்ளப்படுவதன்றி ; 
நல்ல ஆகா - அவர் மேலோர் என்பதற்காக நல்லனவாகி விடா ; 
ஆதலால் எத்தகையோரும் தம்பாற் குற்றம் நிகழாதபடி விழிப் 
புடனிருத்தல் வேண்டும் என்பதாம் . 

( வி - ம் . ) ஆதலால் எத்தகையோரும் தம்பாற் குற்றம் நிகழாத 
படி விழிப்புடன் இருத்தல் வேண்டும் என்பது குறிப்பெச்சம் . 

கந்தருவர் அரக்கர் முதலியோரையும் கருதி மண்ணுளார் தம்மைப் 
போல்வார் என்றார் , வாய்மை நண்ணினார் என்றது மெய்யுணர்வு 
கைவரப் பெற்ற மேலோரை ! 

தினைத்துணையாங் குற்றம் வரினும் பனைத்துணையாக் 
கொள்வர் பழிநாணு வார் ” 

-குறள் , சஙங 
எனவும் , 

" குற்றமே காக்க பொருளாகக் குற்றமே 
அற்றந் தரூஉம் பகை 

- குறள் , சங ச 
எனவும் வரும் அருமைத் திருக்குறள்களையும் நோக்குக , 

( கா ) 


. 


இடுக்கணழியாமை 
கவு . மறிய மறியு மலிர்ப மலிரும் 

பெறுப் பெரும்பெற் றிழப்ப விழக்கும் 
அறிவ தறிவா ரழுங்கா ருவவா 

ருறுவ துறு மென் றுரைப்பது நன் 
(( இ - ள் . ) மறிய மறியும் - அழியும் பொருளெல்லாம் 
அழிந்தே தீரும் ; ( அவற்றை யழியாமற் பாதுகாத்த லியலாது ) 
மலிர்ப மலிரும் - அங்கனமே வளரும் ஊழுடையன வெல்லாம் 
வளர்ந்தே தீரும் ; ( அவற்றை வளராமற் றடுக்கவு மியலாது ) கிபறுப 
பெறும் - பயன் பெறுகின்ற ஆகூழுடையன பெற்றே தீரும்; ( அப் 
பயனைப் பெறாவண்ணம் செய்தலு மியலாது ) ; பெற்று இழப்ப இழக் 
கும் - அங்கனமே , பெற்றபயனை இழக்கும் போகூழுடையன 
அவற்றை இழந்தே தீரும் ; ( இழவா தபடி செய்ய வியலாது ) அறி 
வது அறிவார் - ஆதலால் அறிதற்குரிய பொருளியல்பினை அறிந்த 
மேலோர் ; அழுங்கார் - தமக்குப் போருளிழவு நேர்ந்துழி இது 
பொருளியல்பென் றுணர்ந்து அவ்விழவின் பொருட்டு வருந்துதலி 
லர் . உவவார் - அங்ஙனமே தாம் சிறந்த பேறுகளைப் பெற்ற வழியும் 
இஃது ஊழின் செயலென் றுணர்ந்து அப்பேறு கருதியும் பெரி 


மூலமும் உரையும் 


டீக 


தும் களிப்பதுமில ராவர் ; உறுவது உறுமென்று உரைப்பது 
நன்று - ஆதலால் வருவது வந்தே தீரும் என்று உலகோர் 
கூறும் பழமொழி மிகவும் வாய்மையுடைய தேன்று கொண்மின் 
என்பதாம் . 

( வி . ம் . ) உறுவதுறும் என்பது ஒரு பழமொழி . 
மறிப , மலிர்ப , பெறுப , இழப்ப என்பன பலவறிசொல் . 

மெய்யுணர்வுடையோர் யாது நிகழ்ந்தாலும் எல்லாம் ஊழின் செய 
வென்று கருதி அமைதியுடனிருப்பர் . செல்வம் வந்துழிக் களிப்பதிலர் . 
வறுமை வந்துழி வருந்துவதுமில்லை என்றவாறு , இக்கருத்தோடு , 

யாதும் ஊரே யாவருங் கேளிர் 
தீது நன்றும் பிறர்தர வாரா 
நோதலுந் தணிதலு மவற்றோ ரன்ன 
சாதலும் புதுவ தன்றே வாழ்தல் 
இனிதென மகிழ்ந்தன்று மிலமே முனிவின் 
இன்னு தென்றலு மிலமே மின்னொடு 
வானந் தண்டுளி தலைஇ யானுது 
கல்பொரு திரங்கு மல்லற் பேர்யாற்று 
நீர்வழிப் படூஉம் புணைபோ லாருயிர் 
முறைவழிப் படூஉ மென்பது திறவோர் 
காட்சியிற் றெளிந்தன மாகலின் மாட்சியிற் 
பெரியோரை வியத்தலு மிலமே 

சிறியோரை யிகழ்த லதனினு மிலமே ” 
- எனவரும் கணியன் பூங்குன்றனார் பொன்மொழியும் , ( புறநா - ககஉ ) 


மெய்த்தி ருப்பத மேவென்ற போதினும் 
இத்திருத்துறந் தேகென்ற போதினும் 
சித்திரத்தி னலர்ந்தசெந் தாமரை 

யொத்தி ருந்த முகத்தினை யுன்னுவாள் 
- எனவரும் கம்பநாடர் கவின் மொழியும் ஒப்புநோக்கற் பாலன . 


( சன் ) 


இதுவுமது 


வேரிக் கமழ்தா ரரசன்விடு 

கென்ற போழ்தும் 
தாரித்த லாகா வகையாற் கொலை 

சூழ்ந்த பின்னும் 


கட் 


குண்டலகேசி 


பூரித்தல் வாடுதலென் றிவற்றாற் பொலி 

வின்றிநின்றான் 
பாரித்த தெல்லாம் வினையின்பய 

னென்ன வல்லான் . 
( இ - ள் . ) வேரி கமழ் தார் அரசன்-மணங்கமழ்கின்ற மலர் 
மாலையணிந்த மன்னவன் ; விடுக என்ற போழ்தும் - சிறைவீடு 
செய்க என்று கட்டளையிட்ட காலத்தும் ; தாரித்தல் ஆகா வகை 
யால் - இவன்பால் எழுந்த சீற்றம் பொறுக்கலாகாமையாலே ; 
கொலை சூழ்ந்த பின்னும் - கொலை செய்யும்படி கட்டளையிட்ட 
பின்னரும் ; பூரித்தல் வாடு தல் என்று இவற்றால் - உவகையாலே 
தோன்றும் பூரிப்பாகிய இமய்ப்பாட்டினாலா தல் அல்லது துன் 
புற்று வாடு தல் என்னும் மெய்ப்பாட்டினாலா தல் ; பொலிவு இன்றி 
தன் உடம்பின்கண் யாதொரு தோற்றமும் காணப்படு தலின்றி ; 
நின்றான்- அமைதியாக நின்றனன் , அஃதெற்றாலனின் ; பாரித்த 
தெல்லாம் - தனக்கு நுகர்ச்சியாக விரிந்து வருகின்ற நிகழ்ச்சிகள் 
எல்லாம் ; வினையின் பயன் என்ன வல்லான் - தான் முன் செய்த 
பழவினையின் பயன்களே யன்றிப் பிறவில்லை என்னும் மெய்யுணர் 
வினால் வன்மையுடையோன் ஆகலின் என்பதாம் . 

( வி - ம் . ) இதனால் குறிக்கப் படுகின்ற மெய்யுணர்வாளன் யார் 
என்றும் அவன் சிறைப்படுதற்கும் சிறையீடு பெறுதற்கும் பின்னர்க் 
கொலை செய்க என்று மன்னன் கட்டளை யிடுதற்கும் உற்ற வரலாறு 
சிறிதும் அறிகின் றிலேம் . இதனால் குண்டலகேசி என்னும் பெருங்காப்பி 
யத்தில் இன்னோரன்ன வரலாறுகள் இருந்தன என்று மட்டும் அறி 
கின்றோம் . 

இனி இச் செய்யுளால் ஒரு மன்னன் ஒருவனைச் சிறைப்பிடித்து ஒரு 
கால் சிறைவீடு செய்க என்றும் பின்னும் ( அமைச்சர் முதலியோர் அறி 
வுரை கேட்டமையாற் போலும் ) கொன்று விடுக ! என்றும் கட்டளை 
யிட்டான் என்றும் ; இதற்கு ஆளாகியவன் தன் மெய்யுணர்வு காரண 
மாகச் சிறைவீடு செய்க என்ற போது மகிழாமலும் கொலை செய்க என்ற 
போது வருந்தாமலும் அமைதியுடனிருந்தான் என்றுணருகின்றோம் . 
இச் செய்யுள் இராமகாதையுள் தயரதன் இராமளை அழைத்து இனி 
இவ்வரசாட்சியை ஏற்றுக் கொள்க என்று வேண்டிய பொழுது , 

தாமரைக் கண்ணன் 
காதலுற்றிலன் இகழ்ந்திலன் " - கம்ப - மந்திர - எ 0 


எனவரும் கம்பநாடர் மொழியும் ; யசோதர காவியத்துள் மாரிதத்தன் 
என்றும் மன்னவன் மாரி என்னுந் தெய்வத்திற்குப் பலியிடுதற்குப் 
பிடித்து வந்த அபயருசி அபயமதி என்னும் அண்ணனும் தங்கையும் 
தம்மைப் பலியிடப் போதலறிந்தும் அமைதியுடனிருத்தல் கண்டு அவ் 
விளந் துறவியை நோக்கி அவ்வேந்தன் : 


மூலமும் உரையும் 


" இடுக்கண் வந்துறவு மெண்ணா 
தெரிசுடர் விளக்கி னென்கொல் ? 
நடுக்கமொன் றின்றி நம்பால் 

நகுபொருள் கூறுகென்ன , 
அது கேட்ட அவ்விளந்துறவி , வேந்தே ! 


" அடுக்குவ தடுக்கு மானல் அஞ்சுதல் பயனின் றென்றே 

நடுக்கம தின்றி நின்றாம் நல்லறத் தெளிவு சென்றாம் " 
என விடை யிறுத்தமையும் நம் நினைவிற்கு வருகின்றன . 


இன்னும் , 

" இடுக்கண்வந் துற்ற காலை யெரிகின்ற விளக்குப் போல 
நடுக்கமொன் மூனு மின்றி நகுகதா நக்க போழ்தவ் 
விடுக்கணை யரியு மெஃகா மிருந்தழுதி யாவ ருய்ந்தார் 

வடுப்படுத் தென்னை யாண்மை வருபவந் துறுங்க என்றே " 
எனவரும் சீவகசிந்தாமணியும் ( 30 க ) , 


பரியினு மாகாவாம் பாலல்ல வுய்த்துச் 
சொரியினும் போகா தம , " 


- குறள் , கூ எசு 


எனவும் , 


" நன்றாங்கா னல்லவாக் காண்பவ ரன்றாங்கா 
லல்லற் படுவ தெவன் " 

-குறள் , காசு 
எனவும் வரும் திருக்குறள்களும் ஈண்டு நினையற் பாலனவாம் . ( க்க ) 


குண்டலகேசி என்னும் பெருங்காப்பியத்தின்கண் பெரும்பாலும் 

அழிந்தனபோக எஞ்சி நின்று 
இற்றைநாள் கிடைத்துள்ள செய்யுள் பத்தொன்பதிற்கும் 
பெருமழைப்புலவர் . பொ . வே . சோமசுந்தரனர் வகுத்த 
சொற்பொருள் உரைகளும் விளக்கவுரையும் 

ஒப்புமைப் பகுதிகளும் 


முற்றும் . 


வளையாபதி 
செய்யுள் முதற்குறிப்பு அகவரிசை 


சரு 


அ 0 
எள 


கே 


கா 


எக 


எ 


எச் 


அகூ 


சுக 


க 2 


ருஎ 


என 


( எண் : பக்க எண் ] 
அந்தக எந்தகற் 

அஉ துக்கந் துடைக்கும் 
அரசொடு நட்டவ 

துற்றுள வாகத் 
அன்றைப் பகற்கழிந் 

தெண்ணீர் பரந்து 
ஆங்கப் படுக்கு 

தொழுமக னாயினுந் 
ஆய்குரங் கஞ்சிறை 

நகைநனி தீது 
ஆற்று மின்னரு 

நக்கே விலாவி 
இல்லெனின் வாழ்க்கையு 

நாடு மூரு நனி 
இளமையு நிலையாவா 

நாடொறு நாடொறு 
இன்மை யிளிவா 

நீண்முகை கையாற் 
ஈண்ட லரிதாய்க் 

ருஉ நீல நிறத்தனவாய் 
உண்டியுட் காப்புண் 

நுண்பொருளானை 
உயர்குடி நனியுட் 

பண்ணாற் றிறத்திற் 
உயிர்க ளோம்புமி 

பருவந்து சாலப் 
உய்தொன் றீ யேர்தந் 

பள்ள முதுநீர்ப் 
உங்க மூன்று 

பிறவிக் கடலகத் 
உலகுடன் விளங்கவுயர் 

பீடில் செய்திக 
உற்ற வு திர 

பெண்டிர் மதியார் 
எங்கள மாகிய 

பெண்ணின் ஆகிய 
எண்ணின்றி யேது 

பொய்யன் மின்புறங் 
எத்துணை யாற்று 

பொய்யி னீங்குமின் 
ஒத்த பொருளா 

பொருளில் குணனும் 
ஒழிந்த பிறவற 

பொருளைப் பொருளாப் 
கரணம்பல செய்து 

பொருளொடு போகம் 
கல்வி யின்மையுங் 

பொறையிலா வறிவு 
கள்ளன் மின் களவாயின 

மக்கட் பயந்து 
குலந்தருங் கல்வி 

மற்றும் தொடர்ப்பா 
கெட்டே மிதுவைக் 

மாவென் றுரைத்து 
சான்றோ ருவர்ப்பத் 

முருக்கலர் போற்சிவந் 
செந்நெற் கரும்பினொ 

யாறொடி யாழ்ஞெளி 
சொல்லவை சொல்லார் 

வனப்பிலே ராயினும் 
தகாதுயிர் கொல்வானின் 

வரரி பெருகப் 
தங்கட் பிறந்த 

வித்தகர் செய்த 
தவத்தின் மேலுறை 

வினைபல வலியி 
தனிப்பெயற் றண்டுளி 

வீபொரு ளானை 
தார நல்வதந் 

வெள்ள மறவி 
தானஞ் செய்திலந் 

ருஅ வேற்கண் மடவார் 


கூசு 


எங் 


அக 


எ O 


எ . 


கூச 


எச 


எக 


எ e 


கரு 


சஅ 


குண்டலகேசி 
செய்யுள் முதற்குறிப்பு அகரவரிசை 


( எண் : பக்க எண் ] 


கசை 


காசு 
கஙே 
ககடு 
ககஉ 


கசக 
க 20 


அரவின மரக்க 
அனலென நினைப்பிற் 
இறந்த நற்குண 
உறுப்புக் கடாமுடன் 
எனதெனச் சிந்தித்த 
கோள்வலைப் பட்டுச் 
சிற்றஞ் செற்றுப்பொய் 
நன்கண நாறுமி 
நோய்க்குற்ற மாந்தர் 
பானையாந் தன்மை 


ககக 


போதர வுயிர்த்த 
போர்த்தலுடை நீக்குதல் 
மண்ணுளார் தம்மைப் 
மறிப மறியு மலிர்ப 
மாறுகொள் மந்தர 
முன்றான் பெருமைக்க 
வகையெழிற் றோள்க 
வாயுவினை நோக்கியுள 
வேரிக் கமழ்தா ரரசன் 


கககூ 
க 0 அ 
ககஎ 
ககே 


505 
கன 


கஎ 


வளையாபதி 
அருஞ்சொல் அகரவரிசை 


( எண் : செய்யுள் எண் ) 


ஃகுப் 


2. 


சக 


சு 


கம் 
ரு 


க 0 


அங்ஙனம் 
அஞ்சின் 
பஞ்சொலவர் 
அஞ்சொலினார் 
அணைக்குறுமாறே 
அத்துணை 
அந்தகன் 
அமைச்சு 
அமைவரப்பண்ணி 
அமைவரவொப்ப 
அர சொடு நட்டவர் 
அரணம் 


எ 0 


க 


ஆர்ப்பவும் 
ஆற்றவும் 
ஆற்றுமின் 
ஆற்றுளிடுமணல் 
ஆன்றாங்கமைந்த 
இகப்பவோ 
இகலும் 
இடர்ப்படும் 
இந்திரியம் 
ம்மை 
இயல்பு 
இருடி கணங்களை 
ருண்மை 
இருளில் கதி 
இருள் 
லம் 
லரென்றெண்ணி 
இவறுதல் 


கூ 0 


அரணி 


50 


20 


சு 


கரு 


கஎ 


உ 


சக 


இவண் 


உஎ 


PG 


உஎ 
எ O 


சஎ 


அரவு 
அருந்தவம் 
அருந்தளை 
அருப்பிள மென் முலை 
அருளில் அறன் 
அருள் 
அலகில் துயர் 
அலந்தகிளை 
அல்லாப்பவர் 
அவா 
அவிழ்ந்து 
அழிபசி 
அழுவர் 
அளிப்பவன் 
அறதெறி 
அறம் 
அறவகை 
அற்றம் 
அனையதும் 
அன்பும் 
அன்னது 
அன்றிற் குரல் 
அன்றைப் பகல் 

க்கம் 
ஆட்டியு முன்பர் 


உசு 


கஎ 


கக 


க 


இளமை 
இளிவரல் 
இனியவை 
இன்மை 
இன்னவை 
ஈண்டல் 
உடம்பு 
உடைமை 
உட்க 
உண்டி 
உண்ணன் மின் 
உண்ணின் றுருக்கும் 
உதிரம் 
உத்தமநன்னெறி 
உயர்குடி 
உயர்கீர்த்தி 
உயிர் 
உயிர்கள் ஓம்புமின் 
உயிர் கொல்வான் 
உயிர்க்கச்சம் 
உய்தல் 
உய்த்து 
உய்யன்மின் 


உசு 


50 


கு 


எ e 


52 


எஉ 


உக 


சரு 


உச 


50 
60 


ஆண் 
ஆம்பல் 


எ e 


5 


ஆராய்ந்துணரின் 


--| 


வளையாபதி 


கஅ 


கரு 


கணை 


உக . 


உய்விக்கும் 
உரவோர் 
உருகல் 
உலகம் 
உலகியல் 


கஉ 


உலகு 


கண்டனிர் 
கண்டு மொழிந்தனர் 
கண்ணாறிநோக்கி 
கண்ணின்று காமம் 
கதிகள் 
கதை 
கமுகு 
கரணம் 
கரும்பு 
கலிங்கம் 


உ 


எ 0 


ஙக 
கச , உரு , சரு 


எம். 


உஎ 


சு 


கல்வி 


க 


கூரு 
ருக 
க 0 


கல்விக்குக் காப்புண்டு 
கல்வியின்மை 
கவித்தார் 
கழிமாயம் 
கழியன்பினார் 
கழுவுதல் 


அ 


கா 


உங 


களவு 


கள் 


உலகுடன் விளங்க 
உலைய 
உவத்தல் 
உவர்ப்ப 
உழவுழுது 
உள்ளம் 
உள்ளில் பொருள் 
உறுதி செய்வார் 
ஊக்க 
ஊக்கம் 
ஊரும் நாடும் 
ஊனமிவ்யாக்கை 
ஊன் 
எங்ஙனம் 
எட்டவந்து 
எண்ணெய் 
எத்திறத்தானும் 
எத்துணை 
எயில் 
எய்த்துழந்து 
எருக்கினிணர் 
எவ்வம் 
எள்ளன்மின் 
எள்ளும் 
எற்றுக்கு 
எனைப்பல 
என்னதாயினும் 


சக 


கள்வர் 
கள்ளன் மின் 
கறவை 
கற்றறிந்தோர் 


எம் 


ருகூ 


க 0 


கனவு 


க 


உஅ . 


கஎ 


அ , உஎ 


கஅ 
கஅ 


க . 


காக்கப்படுவன 

காதல் 
க.கு காப்பு 

காமநோய 
காமன் 
காய்தல் 
காரணம் 
காலக்கனலெரி 
காழ்க்கொள்வது 
கானந்தோய் நிலவு 

குயின்ற 
se 

குரங்கு 
குரவர் 
குலம் 
குலன் 

குழல் 
சரு குறைக்கும் 
சகு 

குற்றமிலார் 
கஅ கூடலாற்றவர் 


க . 


P எ 


ஏதில்பெண் 
ஏத்தும் 
இயம் 
ஓட்டா தொழிந்தவர் 
ஒருங்குடன் 
ஒருதலை 
ஒருப்படுப்பன் 
ருவந்தம் 
ஒருவன் 
ஒவ்வா 
ஒள்ளியர் 


த 


க 


உஉ 


ஓராது 
கடிந்தோம்புமின் 
கடுநகை 


க . 


கெட்டேட் 
கேள்வி 
கைகரப்ப 


எச 


அருஞ்சொல் அகரவரிசை 


உக 


எ 


ச O 


தவத்திறை 
தனிப்பெயல் 
தன்மை 
தாமரை 
தாயம் 
தாரம் 
தானம் 
திசை 
திரணியுபாயம் 
றேம் 
திறலறிவன் 


கூசு 


எ 


சு 


எ 2 


2 


P 


உசு 


25 


கக 


ச 


கஎ 


உ 


கைதொழுமத் 
கைப்பொருளில்லார் 
கைப்பொருள் 
கொணர்ந்து 
கொலை கூடிவருமறம் 
கொல் கூற்று 
கொல்வர் 
கொழுஞ்சிகை 
கொள் 
கொன்றைப் பழக்குழல் 
கோடலியார் 
கோடல் 
கோதையர் 
கோலம் 
கோவலர் 
கோற்கள் 
கௌவை 
சால 
சாலப்பலர் 
சான்ற 
சான்றோர் 
சித்தி படர்தல் 
சிறப்பெதிர் கொள்ப 
சிறியார் 
சிறுவரை 
சிறைவண்டினம் 
சுருக்கி 
சுருங்குபு 
சுரும்பு 
சூடுப 
செந்நெல் 
செயிர்கள் 
செய்திலம் 
செல்கதி 
செல்லல் 
செல்வம் 
செறிதல் 
செற்றம் 
சேயிலாச் செல்வம் 
சொல் 
ஞாலத்து 
ஞெலிகோல் 
தகாது 
தக்க தறித்தார் 
தஞ்சுற்றந் தின்றவர் 
தடுமாறும் 
தண்டுளி 
தலைநின்மின் 


சச 


கூ 


.சு 


சிக 


தீஞ்சுவைக் கன்னல் 
தீயாமின் 
துகளறு காட்சி 

துகில் 
கஉ 

துக்கம் 
கட துடைக்கும் 

துணியும் 
துணைவளைக்கையார் 
திய்த்துக் கழிப்பது 
துளக்கிலர் 
துறவு 
துறை 

துற்றவிழ் 
குஉ துற்று 

துற்றுடையான் 

துற்றூண் 
எ 

துன்பவெள்ளம் 
எ 0 துன்னன்பின் 
உங துன்னாதொழிந்தார் 

துய்மை 
தூற்றுமின் 
தெண்ணீர் 
தெருண்மின் 

தெருளல் 
உக 

தெளி 
தெறுவதின் 
தேனினம் 
தொடர்ப்பாடு 
தொண்ணூற் றறுவகைக் 

கோவை 
சுங . 

தொல்வினை 
22 தொழுவல் 

தொழுமகன் 
தோம் 
தோய்த்து 


சி 


க 


சச 


கடி 


கு எ 


Fe 


எக 


கா 


* 


அ 


வளையாபதி 


கத O 


நினைகை 


se 


சுச 


40 


G 


கம் 


. 


சன் 


தோன்றுவீர் 
நகரம் 
நகை 
நகைமதி 
நக்கேயிலாவிறுவர் 
நடுக்கம் 
நண் 
நண்ணன்மின் 
நந்திய காதல் 
நமரங்காள் 
நம்பி 
நயந்தனர் 
நயவார் 


சு 


க 


20 
ருஉ 


சு 


நய்ய 


Te 


சக 


P 


கஉ 


சச 


சக 


எக 


நீத்தல் 
நீர்த்துளி 
நீல நிறம் 
நீள்சுரம் 
நீள்முகை 
நுகர 
நுகர்ந்திட்டு 
நுண்பொருளான் 
நெய் கனிந்து 
நோன்பு 
பகை 
படி 
படிற்றுரையார் 
பட்டனன் 
பணிந்தீயார் 
பண் 
பத்தினி 
பத்தினிப் பெண்டிர் 
பயிற்றி மொழிந்தனன் 
பருக்காடு 
பருவந்து 
பழகினும் 
பழிப்ப 
பழுமரம் 
பள்ளம் 
பறவை 
பறைக்குறுமாறே 
பற்றினானாகிய பாவம் 
பாடுசால் 
பாண்மகன் 
பாயிரம் 
பாவம் 


சன் 


க 2 


உஎ 


உக 


न 


கே 


சக 


நரம்பு 
நரைத்தூது 
நலமிலாப்புலமை 
நலிவு 
நல்லவையார் 
நல்லுயிர் 
நல்வதம் 
நள்ளன் மின் 
நறை 
நற்றோள் 
நனி காமுறுவாரை 
நனி கூறினர் 
நனி துஞ்சல் 
நனிபல பிறவி 
நனிபுகழ்ந்தேத்தல் 
நனிபேணுமாறு 
தனிமதிப்பார் 
நன்கறிவில்லாள் 
நன்கு 
நன்குடையான் 
நன்னீர்ச்சிறை 
நாக்கு 
நாடறி துன்பம் 
நாடும் ஊரும் 
நாடொறும் 
நாணும் வேண்டார் 
நாணுவர் 
நாண்டல் 
நானம் 
நீக்கந்த வேடம் 
நிலம்பக 
நிலவு 
நிலையில் கதிதான்கு 
சிற்பமைக்கு 


எ 


.அ 


சுக 


கடி 


பாறு 


கக 


2 


உக 


25 


பிறப்பறுக்கலுற்றர் 
பிறரவாம் 
பிறர் பெண் 
பிறவிக் கடல் 
பிறிதாப் 
பின்னிநின்ற 
பீடில் செய்தி 
பீடு 
புகழ் 
புகா 
புக்களம் 
புக்கே கிடப்பர் 
புணர்வது 


எ 


உஎ 


சிஎ 


உக 


. 


7 


அருஞ்சோல் அகரவரிசை 


கசு 


புதியது 
புரியன் 
புரைப் 
புரையில் பொருள் 


50 


கஎ 


புலம் 


சு 


சு 


எ 


உக 


போது 
போப 
போல்க 
போற்றுமின் 
மக்கட்பயந்து 
மக்கள் 
மடல் 
மணிகறங்க 
மண்டினர்போவர் 
மத்தகம் 
மயக்கம் 
மயக்கு 
மயங்குவது 


கங 


கூசு 


க 


புலம்பு 
புலால் 
புலைநரகம் 
புல்லென்று காட்டும் 
புல்லென்று போதல் 
புறங்கூறள் மின் 
புற்பனி 
புனத்திடை 
புனல் 
புனையிழை 
புன்கண்மை 
புன்மை 
புன்மையுறுக்கும் 


உஎ 


50 


P 


மயர்வு 


கூ 0 


& भ 


எ 


உஅ 
கூ எ 


மருளில் புலவர் 
மலரன்ன கண்ணார் 
மழை 
மறவி 
மறுமை 
மறுவிலிர் 
மறை 


க 


உஅ 


எ O 


உம் 


மனம் 


க 02 


Pக 


உஅ 
கூ எ 


சு 


4 


சக 


5 


பூகம் 
பூத்த பூங்கொடி 
பெட்டது 
பெண் 
பெண்டிர் 
பெண்மனம் 
பெய்கெனப் பெய்தல் 
பெரிதிகழ்ந்து 
பெரிதுணரறிவு 
பெருங்கிளை 
பெருந்துயர் நோய் 
பெருவினை 
பேணலும் 
பேதித்தல் 
பேது செய்து 
பேய் 
பேரஞர்ப் பூமி 
பேரறம் 
உபங்கூழ் 
பைத் தரவல்குல் 
பொதிந்தோம்பல் 
பொதியறைப்பட்டார் 
பொய்யன்மின் 
பொருட்காப்பு 
பொறை 
பொறைமை 
பொற்பாவை 
போகப்புணர்வு 
போகி 


மனிதர் 
மனையறம் 
மன்று 
மன்னல் 
மா 
மாசு 
மாண நயத்தலில் 
மாண் திலகம் 
மாண்பழிதல் 
மாண்பிலியற்கை 

மாண்வினைப்பாவை 
50 மாத்திரை 
உஅ 

மாபொருளான் 
மாரி 
மாற்றம் 
மாற்றுமின் 

மானந்தீர்ந்தவர் 
20 மானம் 
க 0 மிகாமை 

மிகை 
மீனினம் 
முகம்புதைக்கும் 
முகில்களால் 
முடி 
முதிர்ந்தாள் 
முதுநீர் 


சச 


சக 


கசு 


க 


சு 


5 


கஉ 


வளையாபதி 


கநட் 


2 


எக 


50 


விண்ணாறியங்கும் விறலவர் 
வித்தகர் 
வித்து 
விரகர் 
விரசிலர் 


சிசு 


சு 0 


50 


ரு 0 
உ , ருக 


கூ0 


* 


முருக்கலர் 
முன்கை 
மெய் 
மெய்த்தவம் 
மேய்புலம் 
மோக்குறும் 
யாழ் 
யாறு 
யோனிகள் 
வஞ்சக்கொலை 
வடிவல்லள 
வம்பப் பொருள் 
வம்பிள மென்முலை 
வரிச்சிறைவண்டு 
வலியவிடுதல் 
பலியினால் 


ச 


உக 


உச 


க.சு 


ஈ எ 


42 


டு அ 


வலை 


சு 


வல்லராதல் 
வழிபட்டொழுகலில் 


வழு 


வளமை 
வளி 
வனசவாவி 
வனப்பிலர் 
வன்கண்மை 
வன்மையிலோர் 
வாணிகர் 
வாரி 
வாலிதின் 
வாழி 
வாழுநாள் செய்யன் மின் 
வாழ்க்கை 
வானுலகு 
வான் பொருள் 


விருத்தி 
விருப்புறூஉம் 
விலங்காய் 
விலையிலுண்பான் 
விலையில் விற்பான் 
விழுப்பொருள் 
விமுமிது 
விழுமியர் 
விழைவு 
விளைக்குறல் 
விளை நிலமுழுவார் 
வினை 
வீட்டினெறி 
வீபொருளான் 
வீரவென்றிவிறல் 
வீழ்க்கும் 
வெண்டறை 
வெம்பிய 
வெருவந்து துன்பம் 
வெள்ளம் 
வெறுக்கை 
வேதனை 
வேந்தர் 
வேம் 
வேவன 
வேறு வேறுயாக்கை 
வேற்கண்மடவார் 
வேகல் 
வையன்மின் 


க 


கூட 
கடு 


8 


கசு 


கூக 


PO 


நட் , சுக 


கூஉ 


வடக்கு 


22 . 


விண்ணவர் 


சு 


17 


. 


ச 


குண்டலகேசி 
அருஞ்சொல் அகரவரிசை 

( எண் : செய்யுள் எண் ] 
அகையழல் 

கமழ் 
அரக்கர் 

கறை 
அரசன் 

மக்கனல் 
அரவினம் 

அ காமம் 
அவிக்கலாமோ 

காமுறத் தோன்றினான் 
அழலுள் நிற்றல் 

காய்ந்து 
அழிதன் மாலை 

காளையாந் தன்மை 
அழுக்கு 

பணமே மொழிந்தான் 
அழுகி 

குளித்து 
அழுங்கார் 

கன குற்றங் குற்றமே 
அழுதும் 

குற்றமுன்று மறுத்தாள் 
அமுவம் 

கர்த்தபனி 
அறங்கொள் கோலண்ணல் 

கூற்றம் 
அறிவதறிவார் 

கூற்று 
அனல் 

பெல 
ஆயு 

கொலைக்களம் 
ஆளி 

கோள்வலை 
இத்தசை 

சடைத்தலையர் 
இவ்வுடம்பு 

சரண் 
இழப்ப 

சார்த்தர் 
இறைவன் 

க சிந்தனை 
ன்புறலாவது 

உ சிறியவும் மூத்தவும் 
டை நீக்குதல் 

சீப்பில்கும் 
உணர்வினால் துக்க நீரார் 

சீற்றம் 
உயிர்க்கின்றது 

ங்ேகோல் 
உயிர் பருகும் கூற்று 

50 செத்தும் 
உய்தும் 

செய்தவம் 
உவர்ப்பு நீர் 

செல்கின்சேம் 
உவவார் 

தடுமாற்றம் 
உறுதிக்குழந்தாள் 

தலைவைப்பாக்கு 
உறுப்புக்கள் 

தாரித்தல் 
உறுவதும் 
ஊதியம் 
எய்தற்கரியவாய் 

திங்கள் வெண்குடை 
எழில் 
என தெனச்சிந்தித்தல் 

தினைப்பெய்த புன்கம் 
என்னோ 

தின்பது 
ஒன்பது வாயில் 

தீக்குற்ற காதலுடையார் 
ஒன்னுமுள்ளான் 

தீயவின் 
பிரார் 

துடைத்தும் 
கண்டம் 

துப்புரவு 
கண் தனி ககாயலுற்றார் 

துய்த்து 


கசி 


40 


L 


5 . 


தார் 
தாள் 


2 


எய்லுற்ற 


குண்டலகேசி 


50 


. 


உ 


2 


உ 


அ 


அ 


மாறு 


2 


50 


Award 

போகாமை வைப்பார் 
தோள்கள் 

போதர உயிர்த்த ஆம் 
நல்லவாகா 

போர்த்தல் 
நற்குணம் 

படிந்து ஒழுகல் 
நன்களம் 

மணிநிறக் குஞ்சி 
தன்றே நிகாந்தான் 

மண் 

ணுவார் 
நாங்கள் 

மந்தரம் 
நாய்கள் 

மரகத வீங்கெழு 
நாவாய் 

மருந்தின் கவை 
தாளுநாட் சாகின்ஜோம் 

மலிரும் 
நாள் அடியிடுதல் 

50 

மலிர்ப 
நாறும் 

க . 

மறிய 
நினைப்பிற் பொத்தி 

மறியும் 
நினைவிலாப் புணர்ச்சி 

மாந்தர் 
நீக்கிதும் 
நுகர 

மாற்றமே 
நுணைய 

மாற்றமே நவின்றான் 

மீளக்காண்டும் 
நெற்றிபோழ்ந்தகண்ணுளான் கஎ 
நோக்கில்லார் 

முடிவெய்துகாறும் 

மும்மதயாக 
பயன் 
பறிப்பறிப்பற்றியபோழ்தின் 

யானெனது 
பாரித்தது 

வரம்பில்காலம் 

வல்லான் 
பாளையாம்தன்மை 

வழுவல்ல 
பிச்சையர் 

வாடுதல் 
பிறந்தமூர்த்தி 

வாயு 
புகழ் 

உ , கு வாய்க்குற்ற சொல் 
புகழ்தற்கொத்த விழுமியோன் கஎ 

வாய்மை 
புகைத்தீமை 

வார்த்தை 
புழுக்குலம் 

வாழ்கின்றோமோ 

வாழ்க்கை 
பரித்தல் 

விகற்பிக்கின்ற 
பெருமைக்கணின்முன் 

விடுகென்ற போழ்தும் 
பெரும்பை 

விண்ணுளார் 
பெறுப 

விழைவிற்கு 
பொடித்துகள் 

விளையின் பயன் 
பொய்நீக்கி 

வெறுப்பில் 
பொலிவின்றி 

வேரி 


e 


பாவி 


உ 


பாறு 


82 


e 


50 


புனல் 


க 


. 


கசி 


சக 


காப்பிய நால்கள் 


சிலப்பதிகாரம் : 

பெருமழைப் புலவர் விளக்க உரை 


பணிமேகலை : 


வேங்கடசாமி நாட்டார் , 


ஒளவை சு . துரைசாமிப்பிள்ளை உரை 


சீவக சிந்தாமணி : ( இரண்டு பகுதிகள் ) 

- புலவர் , அரசு உரையுடனும் 
பொ . வே . சோமசுந்தரனார் 
விளக்க உரையுடனும் ( கலிக்கா ) 


தாமணி : ( இரண்டு பகுதிகள் ) 

பெருமழைப் புலவர் விளக்க உரை 


பசோதர காவியம் : 

ஒளவை , சு . துரைசாமிப்பிள்ளை உரை 


நீலகேசி : 

பெருமழைப் புலவர் விளக்க உரை 


பெருங்கதை : ( பொ . வே . சோமசுந்தரனார் உரை ). 

உஞ்சைக் காண்டம் 


இலாவாண காண்டம் 


மகத காண்டம் 


வத்தவ காண்டமும் 
நாவாண காண்டமும் 


திருநெல்வேலித் தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் , லிமிடெட் , 

சென்னை .1 
திருகேல்வேலி -6 
மதுரை -1 கோவை - 1 


MARI470 


தமிழ்க் 
காப்பியம் 


